INFLUENCE OF PLANETS IN PINNALADAI 
OWNER’S HOROSCOPES 


பின்னாலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ கோள்களின்‌ 


தொடர்புகள்‌. 


A THESIS 
Submitted by 


T.V. BALASUBRAMANIAN 
(D15AS504) 


in partial fulfillment for the award of the Degree 


of 


DOCTOR OF PHILOSOPHY 





DEPARTMENT OF ASTRO SCIENCE 
FACULTY OF ARTS AND SCIENCE 
BHARATH INSTITUTE OF HIGHER EDUCATION 


AND RESEARCH 
CHENNAI 600 073. 


DECEMBER 2019 


DECLARATION 


I, hereby declare that the dissertaion titled “INFLUENCE OF 
PLANETS IN PINNALADAI OWNER’S HOROSCOPES” is an original 
and bonafide work done by my own in the partial fulfillment of the 
requirement for the award of the degree of Doctor of Philosophy and 
submitted to the Department of Astrology, Faculty of Arts and Science, 
Bharath Institute of Higher Education and Research, was carried out 
under the supervision of Dr. T. Mahalakshmi, M.A., M.Phil., Ph.D., 
Visiting Professor, Department of Astrology, Faculty of Arts and Science, 
Bharath Institute of Higher Education and Research, is entirely original 


and has not been submitted for any degree or diploma earlier. 


I further declare that this thesis does not form of any other 


thesis or dissertations on the basis of which a degree was awarded or 


conferred on earlier occasion on me or any other candidate. 


PLACE: Chennai (T.V. BALASUBRAMANIAN) 


DATE: (REGISTER No.D 15 AS 504) 


BONAFIDE CERTIFICATE 


Certified that this thesis titted “INFLUENCE OF PLANETS IN 
PINNALADAI OWNER’S HOROSCOPES” is the bonafide work of Mr. 
T.V. BALASUBRAMANIAN, (REGISTER No. D15AS504) who carried out 


the research under my supervision. 


Certified further, that to the best of my knowledge the 
work reported and in the publications by the scholar does not 
form part of any other thesis or dissertation, on the basis of which 
a degree or award was conferred on an earlier occasion of thesis 


of any other candidate. 


SUPERVISOR 


Signature of the Supervisor with official Seal 


JOINT-SUPERVISOR 
(if any) 


Signature of the Supervisor with official Seal 


ACKNOWLEGEMENT 
I would like to thank the Honorable Founder and Chairman Dr, S. 
Jagatratchagan and Chancellor Dr. J. Sundeep Aanand and Honorable Managing 
Director Dr. E. Swetha Sundeep Anand, respected Vice-Chancellor Dr. V. Kanagasabai 
for giving me an opportunity to pursue research program in Bharath University. | express 
my gratitude to Pro - Vice chancellor Dr. K.P. Thooyamani and Dean Engineering Dr. J. 


Hameed Hussain for providing constant support to submit this thesis in time. 


I would like to thank Dr. M. Sundararajan, Dean — R & D to fecilitate to 
submit the synopsis of my research work successfully. I wish to place on record my deep 
sense of gratitude and heart-felt thanks to Dr. M. Prem Jeyakumar, Controller of 


examinations for giving valuable suggestions. 


It is great pleasure to express my deep sense of gratitude to my Supervisor 
Dr. T. Mahalakshmi, Visiting Professor, Department of Astrology, Faculty of Arts and 
Science, Bharath Institute of Higher Education and Research, for her valuable suggestion and 


guidance and encouragement at every stage of work. 


A special thanks to my family. Words cannot express how grateful I am to my 
parents for the sacrifice that you’ve made on behalf. I would like to express appreciation to 
my beloved wife Jayanthi Balu, and my friends for their untiring efforts and constant 


support in presenting this study successfully. 


Name of the Scholar 


T.V. BALASUBRAMANIAN 


நன்றியுரை 

“பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ கோள்களின்‌ தொடர்புகள்‌” 
என்ற தலைப்பில்‌ ஆய்வு செய்ய எனக்கு அனுமதி வழங்கிய சென்னை பாரத்‌ 
பல்கலைக்கழக மேதகு நிறுவனர்‌ முனைவர்‌ எஸ்‌. ஜெகத்ரட்சகன்‌ அவர்களுக்கும்‌, 
வேந்தர்‌ முனைவர்‌ ஜெ. சந்தீப்‌ ஆனந்த்‌ அவர்களுக்கும்‌, நிர்வாக இயக்குநர்‌ 
திருமதி முனைவர்‌ ஈ. ஸ்வேதா சந்தீப்‌ ஆனந்த்‌ அவர்களுக்கும்‌ எனது மனமார்ந்த 
நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன்‌. 

துணை வேந்தர்‌ முனைவர்‌ வி. கனகசபை அவர்களுக்கும்‌, 
இணைதுணை வேந்தர்‌ முனைவர்‌ கே. பி. தூயமணி அவர்களுக்கும்‌, பதிவாளர்‌ 
முனைவர்‌ திரு. எஸ்‌. பூமிநாதன்‌ அவர்களுக்கும்‌, தேர்வுக்‌ கட்டுப்பாட்டு அலுவலர்‌ 
முனைவர்‌ திரு. எம்‌. பிரேம்‌ ஜெயகுமார்‌ அவர்களுக்கும்‌, ஆராய்ச்சி மற்றும்‌ 
வளர்ச்சித்துறை புலமுதல்வர்‌ முனைவர்‌ எம்‌. சுந்தரராஜன்‌ அவர்களுக்கும்‌ எனது 
நன்றிகளைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. எனது சோதிட ஆய்வுக்கு 
வழிகாட்டியாக விளங்கிய சோதிடஅறிவியல்துறைப்‌ பொறுப்பு முனைவர்‌ பேரா. 
திருமதி தி. மகாலஷ்மி, எம்‌.,ஏ.,எம்‌.பில்‌.,பிஎச்‌.டி. அவர்களுக்கு எனது மனமார்ந்த 
நன்றிகளைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 

ஆய்வுக்கான சாதக விவரங்களை கொடூத்துதவிய பின்னலாடை 
முதலாளிகள்‌ அனைவருக்கும்‌, சாதகங்களை சேகரிப்பதற்கு பல்வேறு வகையில்‌ 
உதவி செய்த நண்பர்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ நன்றிகள்‌ உரித்தாகும்‌. 
தமிழகத்தின்‌ முதன்மையான கோவை மத்திய நூலகத்தினருக்கும்‌, கோவை 
கற்பகம்‌ பல்கலைக்கழக  நூலகத்தினருக்கும்‌, திருப்பூர்‌ மாவட்ட மைய 
நூலகத்தினருக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன்‌. 
இவ்வாய்வுக்கு உதவி செய்த என்னுடன்‌ பயின்று வரும்‌ ஆய்வாளர்களுக்கும்‌, 
சோதிட ஆலோசனைகள்‌ வழங்கிய அன்பு பெரியோர்களுக்கும்‌, எனது 
குடும்பத்தினருக்கும்‌, நண்பர்களுக்கும்‌ நன்றிகளை உரித்தாக்குகின்றேன்‌. 
இவ்வாய்வை நல்ல முறையில்‌ வடிவமைத்து குறித்த காலத்தில்‌ தந்து உதவிய 
சென்னை அச்சகத்தாருக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றிகள்‌. 


5 


சுருக்கக்‌ குறியீடு விளக்கம்‌ 
: ஆண்டு இல்லை 
: இராசி 
: ௧௫ 
: கேது 
: சந்திரன்‌ 
: சுக்கிரன்‌ 
: சூரியன்‌ 
: செவ்வாய்‌ 
: பக்கம்‌ 
: பக்கங்கள்‌ 
: புதன்‌ 
: மொழி பெயர்ப்பு 
: இராகு 


$ இலக்கினம்‌ 


இயல்‌ எண்‌. 


முன்னுரை 


பொருளடக்கம்‌ 


பெயர்‌ 


1. சோதிடவியலும்‌, பின்னலாடையின்‌ தோற்றமும்‌ 


1.0. 
1.1. 


1.6. 


Tihs 


1.8. 


அறிமுகவுரை 


சூரிய மண்டலம்‌ 


. சோதிடவியலின்‌ தோற்றம்‌ மற்றும்‌ வளர்ச்சி 
. நவீனகாலச்‌ சோதிடம்‌ 
. நவக்கோள்களின்‌ தன்மைகள்‌ 


. கோள்களின்‌ காரகத்துவம்‌ பற்றிய விளக்கம்‌ 


1.5.1. சுக்கிரனின்‌ காரகத்துவம்‌ 
1.5.2. சந்திரனின்‌ காரகத்துவம்‌ 
1.5.3. கேதுவின்‌ காரகத்துவம்‌ 
நவக்கோள்களின்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 
1.6.1. சூரியனின்‌ காரகங்கள்‌ 
1.6.2. சந்திரனின்‌ காரகங்கள்‌ 
1.6.3. செவ்வாயின்‌ காரகங்கள்‌ 
1.6.4. புதனின்‌ காரகங்கள்‌ 
1.6.5. குருவின்‌ காரகங்கள்‌ 
1.6.6. சுக்கிரனின்‌ காரகங்கள்‌ 
1.6.7. சனியின்‌ காரகங்கள்‌ 
1.6.8. இராகுவின்‌ காரகங்கள்‌ 
1.6.9. கேதுவின்‌ காரகங்கள்‌ 
காரகக்‌ கோள்களின்‌ தொழில்கள்‌ பற்றிய விளக்கங்கள்‌ 
1.7.1. சுக்கிரனின்‌ தொழில்கள்‌ 
1.7.2. சந்திரனின்‌ தொழில்கள்‌ 
1.7.3. கேதுவின்‌ தொழில்கள்‌ 


தொகுப்புரை 


அடிக்குறிப்புகள்‌ 


2. பின்னலாடைத்‌ தொழிலின்‌ வரலாறும்‌, அதன்‌ சார்புத்‌ தொழில்களும்‌ 


2.0. 
2.1. 
2.2. 
225 
2.4. 


அறிமுகவுரை 

பின்னலாடைத்‌ தொழில்‌ தோன்றிய வரலாறு 
பின்னலாடைத்‌ தொழிலின்‌ சார்புத்‌ தொழில்கள்‌ 
பன்னிரு பாவம்‌ குறிப்பிடும்‌ தன்மைகள்‌ 


பாவகச்‌ செயல்பாடூகள்‌ பற்றிய விளக்கம்‌ 


7 


2.4.1. இலக்கின பாவகச்‌ செயல்பாடு 
2.4.2. நான்காம்‌ பாவகச்‌ செயல்பாடு 
2.4.3. பத்தாம்‌ பாவகச்‌ செயல்பாடு 
2.5. இலக்கினத்தில்‌ கோள்களின்‌ பலன்கள்‌ 
2.5.1. இலக்கினத்தில்‌ சுக்கிரனின்‌ பலன்கள்‌ 
2.5.2. இலக்கினத்தில்‌ சந்திரனின்‌ பலன்கள்‌ 
2.5.3. இலக்கினத்தில்‌ கேதுவின்‌ பலன்கள்‌ 
2.6. நான்காம்‌ பாவத்தில்‌ கோள்களின்‌ பலன்கள்‌ 
2.6.1. நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரனின்‌ பலன்கள்‌ 
2.6.2. நான்காம்‌ பாவத்தில்‌ சந்திரனின்‌ பலன்கள்‌ 
2.6.3. நான்காம்‌ பாவத்தில்‌ கேதுவின்‌ பலன்கள்‌ 
2.7. பத்தாம்‌ பாவத்தில்‌ கோள்களின்‌ பலன்கள்‌ 
2.7.1. பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரனின்‌ பலன்கள்‌ 
2.7.2. பத்தாம்‌ பாவத்தில்‌ சந்திரனின்‌ பலன்கள்‌ 
2.7.3. பத்தாம்‌ பாவத்தில்‌ கேதுவின்‌ பலன்கள்‌ 
2.8. பன்னிரு இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ குணங்கள்‌ 
2.9. தொகுப்புரை 
அடிக்குறிப்புகள்‌ 
3. பின்னலாடை தொழிலுக்கான ஆய்வு விதிகளும்‌, அதற்கான விளக்கமும்‌ 
3.0. அறிமுகவுரை 
3.1. தொழிலுக்கான பொது விதிகள்‌ 
3.2. ஆய்வு விதிகளை உருவாக்கிய முறை 
3.3. பின்னலாடைத்‌ தொழிலுக்கான ஆய்வு விதிகள்‌ 
3.4. பனிரெண்டு இலக்கினவாரியாகச்‌ சாதக எண்ணிக்கை 
3.5. ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட எடுத்துக்‌ காட்டுச்‌ சாதகங்கள்‌ 
4. பின்னலாடைத்‌ தொழிலுக்கான பகுப்பாய்வு 
4.0. திறனாய்வு 
4.1. பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கான விதியின்படி தொழில்‌ 
4.2. பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகத்தகவல்‌ பட்டியல்‌ 
4.3. பன்னிரு இலக்கினங்களில்‌ சாதகங்களின்‌ எண்ணிக்கை விவரம்‌ 


4.4. ஐந்து விதிகளிலும்‌ அமைந்த சாதகங்களின்‌ எண்கள்‌ 





4.5. பன்னிரு இராசிகளில்‌ நவக்கோள்கள்‌ உள்ள நிலை 
வரைபடங்கள்‌ 


முடிவுரை 


76 
77 
78 
78 
78 
79 
81 
82 
82 
83 
84 
84 
84 
85 
86 
87 
91 
92 
95 
96 
96 
97 
99 
100 
101 
149 
150 
151 
152 
161 
162 
170 
171 
185 


துணை நூல்‌ பட்டியல்‌ 194 


பின்னிணைப்புகள்‌ 198 


முன்னுரை 

இந்தியாவில்‌ பழங்காலம்‌ தொட்டே மக்கள்‌ 
சோதிடத்தின்‌ மூலமாக தங்களுடைய எதிர்காலப்‌ பலன்களை 
அறிந்து வந்துள்ளதைத்‌ தகவல்கள்‌ கூறுகின்றன. “ஜ்யோதிஷம்‌” 
என்ற சொல்‌ ஜோதி என்ற வேர்ச்‌ சொல்லிலிருந்து விரிவது. 
வான்வெளியின்‌ ஒளி என்பது இதன்‌ பொருள்‌. வானநூலுக்கும்‌, 
சோதிடத்திந்கும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்று மனிதன்‌ 
நடத்தும்‌ விண்வெளி விந்தைகளுக்கு அடிப்படையாய்‌, 
அஸ்திவாரமாய்‌, முன்னோடியாய்‌ சோதிட சாத்திரம்‌ திகழ்கிறது. 

அகத்திருளை நீக்கி மனிதனின்‌ ஆணவத்தையும்‌, 
அகங்காரத்தையும்‌ அகற்றி “வகுத்தான்‌ வகுத்த வகையல்லால்‌ 
கோடி தொகுத்தார்க்கும்‌ துய்த்தல்‌ அரிது' என்று வள்ளுவனின்‌ 
திருக்குறளை அன்றாடம்‌ நினைவூட்டி ஊழ்வினை 
எவ்வாறெல்லாம்‌ அலைக்கழிக்கிறது என்பதை உணா த்தி, 
விதியை மதியால்‌ மெல்ல, மெல்ல வென்று அடுத்த 
பிறவியிலாவது நன்மையை நோக்கி நடக்க வழிகாட்டும்‌ 
ஒளிவிளக்கு சோதிடம்‌. எனவே மனித வாழ்வில்‌ அன்று முதல்‌ 
இன்றுவரை சோதிடம்‌ ஒரு பெரும்‌ முக்கிய பங்கை ஆந்றிப்‌ 
வருகிறது என்பதை யாரும்‌ மறுப்பதற்கில்லை. 

சோதிடம்‌ என்பது ஒருவரின்‌ வாழ்க்கையைப்‌ பற்றி 


விளக்கமாக முன்னதாகவே கூறும்‌ ஒரு சாத்திரம்‌ ஆகும்‌. 


10 


கணிதசாத்திரம்‌ இதன்‌ அடிப்படையாகும்‌. இராசி மண்டலத்தில்‌ 
உட்பட்டு இருக்கும்‌ 9 கோள்கள்‌ யாவும்‌ அவற்றின்‌ 
அசைவுகளின்‌ காரணமாய்‌ இருக்கக்‌ கூடிய இடத்திற்கும்‌, 
அவற்றின்‌ சக்திக்கும்‌ தகுந்தவாறு உயிரினங்களின்‌ உயிர்‌ 
வாழ்க்கைக்கு அந்தந்தக்‌ கோள்‌ குறிப்பிட்டுள்ள 
காரகத்துவத்துக்கும்‌, பாகத்திற்கும்‌ சில சக்திகளைப்‌ பிறக்கும்‌ 
சமயம்‌ கொடுக்கின்றது. இவை யாவற்றையும்‌ மற்றும்‌ ஒவ்வொரு 
அம்சங்களையும்‌ கணிதம்மூலமாக நன்கு ஆராய்வதுதான்‌ சாதக 
கணிதம்‌ ஆகும்‌. 

மனிதன்‌ தன்‌ பரம்பரை மந்றும்‌ வளரும்‌ 
சூழ்நிலைகளால்‌ கட்டூப்படூத்துவதாகச்‌ சொல்வதுண்டு. ஆனால்‌ 
சோதிடசாத்திரம்‌ அவன்‌ பிறக்கும்‌ போதுள்ள கோள்‌ 
நிலைகளால்‌ கட்டுப்படூத்துவதாகச்‌ கூறப்படுகிறது. இந்த கோள்‌ 
வாழ்வின்‌ அடிப்படைச்‌ சக்திகள்‌. இவற்றோடு நட்சத்திரம்‌, 
இராசி, பாவங்கள்‌ போன்ற அனைத்தும்‌ தொடர்பு பெறுகின்றன. 

ஒருவருடைய சாதகத்தில்‌ 10-ஆம்‌ வீட்டை வைத்துதான்‌ 
அவருடைய தொழில்‌ நிர்ணயம்‌ செய்யப்படுகிறது. தனஸ்தானம்‌ 
எனப்படும்‌ 2ஆம்‌ வீட்டதிபதி, இலாபஸ்தானம்‌ எனப்படும்‌ 11ஆம்‌ 
வீட்டதிபதி இவர்கள்‌ பலம்‌ பெற்று இருந்தாலும்‌ செய்யும்‌ 
தொழிலில்‌ முன்னேற்றமடைந்து செல்வந்தராக இருக்கும்‌ 


யோகம்‌ ஏற்படுகிறது. 


11 


சகுனத்தின்‌ அடிப்படையில்‌ ஆரம்பமான எதிர்கால 
பலன்கூறும்‌ முறை, கால முன்னேற்றத்தின்‌ அடிப்படையில்‌ 
வானசாத்திரம்‌ முதலில்‌ வளர்ச்சி பெற்றுப்‌ பின்னர்‌ அது 
சோதிடவியலாக உருமாறியது. இந்த உருமாற்றம்‌ மேல்நாட்டூச்‌ 
சோதிடத்தில்‌ மெசபடோமியா, பாபிலோனியா, சால்தியா, 
கிரேக்கம்‌, எகிப்து, சீனா, அரேபியா போன்ற நாடுகளின்‌ வான 
சாத்திர வளர்ச்சியும்‌ அத்துடனான சோதிட சாத்திர வளர்ச்சியும்‌ 
காணப்படூகிறது. 

சோதிடவியலின்‌ அடிப்படை உண்மைகள்‌ முற்காலம்‌, 
தற்கால வளர்ச்சி பெந்ற நிலையில்‌ உள்ள 
கோட்பாடுகளேயாகும்‌. இக்‌ கோட்பாடுகளின்படி முற்றுப்பெற்ற 
சோதிடப்பலன்கள்‌ கூறப்படுகிறது. 
ஆய்வுப்பொருள்‌ - விளக்கம்‌ 

ஆடை என்பது மானுட வாழ்விற்கு இன்றியமையாத ஒரு 
நாகரீகப்‌ பொருளாக விளங்குகிறது. அறிவு தோன்றியது முதல்‌ 
மானுடர்‌ தனது ஆடையாக இயற்கையில்‌ கிடைத்த மரம்‌, செடி, 
கொடி, இலைகள்‌ போன்றவற்றை அப்படியே பயன்படுத்தி 
வந்துள்ளனர்‌. காலங்கள்‌ மாந, புதிய கண்டுபிடிப்புகள்‌ தோன்ற 
அவனுக்கு ஆடை நெய்யும்‌ அறிவு கிடைக்கப்‌ பெற்றது. அதன்‌ 
வழியாக மின்‌ தொடர்பு இல்லாத கருவிகள்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டு ஆடைகள்‌ நெய்யப்பட்டன. பின்னர்‌ மின்தொடர்புக்‌ 
கருவிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பின்‌ ஆடைகளின்‌ உற்பத்தி 


12 


மானுடத்‌ தேவையை விடக்‌ கூடுதலாகச்‌ செயல்படூத்தப்பட்டன. 
அதனால்‌ ஆடை என்பதில்‌ தன்னிறைவுடன்‌ மானுடம்‌ 
தற்பொழுது வாழ்ந்து கொண்டுள்ளது. 

உடலை மறைப்பதற்கு ஆடை என்றால்‌ உடலில்‌ 
உள்ள சில முக்கிய உறுப்புகளை மறைப்பதற்குத்‌ தனித்த 
ஆடைகள்‌ தயார்‌ செய்யப்பட்டன. பொதுவாக இவ்வகை 
ஆடைகள்‌ குளிர்ப்பகுதி நாடுகளிலேயே பயன்படுத்தப்பட்டூ 
வந்தன. தற்பொழுது உலகம்‌ முழுவதும்‌ உள்ள நாடூகளில்‌ 
அவர்களின்‌ தேவைக்கேற்ப ஆடைகள்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றன. இவை பின்னலாடை உள்ளாடைகள்‌ என்று 


அழைக்கப்படுகின்றன. இப்பின்னலாை உள்ளாடைகளைத்‌ 





தமிழகத்தில்‌ திருப்பூர்‌ மாநகரில்‌ பெரும்பகுதி முதலாளிகள்‌ 
உற்பத்தி செய்து வருகின்றனர்‌. 

இவ்வாய்வில்‌ பின்னலாடை தொழிலில்‌ உள்ள 
பிரச்சினைகள்‌, வங்கிக்கடன்‌ பிரச்சினை ஆகியவை 
ஏற்படுவதற்குப்‌ பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ 
கோள்களின்‌ தொடர்புகள்‌ எவ்வாறு உள்ளது என ஆய்வு 
செய்யப்பட்டூள்ளது. 
பின்னலாடைத்‌ தொழில்‌ - விளக்கம்‌ 

பின்னலாடைத்‌ தொழில்‌ புரிவதற்குச்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது ஆகிய மூன்றுகோள்களின்‌ வலிமை தேவை. பின்னலாடை 
முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது ஆகிய 


13 


கோள்களின்‌ தாக்கங்களை ஆராய்ந்து எந்த அளவிற்கு அந்தத்‌ 
தாக்கங்கள்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ புரிவதற்குத்‌ துணை 
புரிந்துள்ளன என்று ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்த 
ஆய்வின்‌ உண்மைகள்‌ பழங்காலச்‌ சோதிட நூல்களில்‌ உள்ள 
கருத்துகளை மேலும்‌ உறுதி செய்ய இயலும்‌. 

பின்னலாடைத்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ சாதகங்களில்‌ 
சுக்கிரனின்‌ தாக்கம்‌ எந்த அளவுக்கு உள்ளது என்பதையும்‌, 
பின்னலாடைத்‌ தொழிலுக்கான காரகக்கோள்‌ சந்திரன்‌ மற்றும்‌ 
கேது எந்த அளவுக்குத்‌ தாக்கம்‌ ஏற்படுத்துகிறது என்பதையும்‌, 
எந்த இலக்கினங்களில்‌ பின்னலாடை முதலாளிகள்‌ அதிகம்‌ 
உள்ளனர்‌, அவர்களுக்கு இலக்கின பாவகம்‌, நான்காம்‌ பாவகம்‌, 
தொழில்‌ ஸ்தானமான பத்தாம்‌ பாவகம்‌ ஆகியவை எந்த 
அளவுக்குத்‌ தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை 
ஆராய்வதே இதன்‌ நோக்கமாகும்‌. சோதிட நூல்களில்‌ 
பின்னலாடை தொழிலுக்குச்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது 
கோள்கள்‌ காரகக்‌ கோள்களாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றில்‌ 
சுக்கிரனே பின்னலாடை தொழில்‌ நுட்பத்தைக்‌ குறிக்கின்றது. 
சந்திரன்‌ மற்றும்‌ கேது ஆகியவை பின்னலாடைத்‌ தொழிலில்‌ 
ஏற்படும்‌ முன்னேற்றம்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்கின்றது. 

ஒரு குறிப்பிட்ட சாதக அமைப்பைப்‌ பெற்ற சாதகர்கள்‌ 
மட்டும்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு வருவதற்குக்‌ காரணம்‌ 
என்ன, இதற்கான அவர்களது சாதக அமைப்பு என்ன 


14 


என்பதைச்‌ சோதிடத்தின்மூலம்‌ அறிந்துகொண்டால்‌ பின்வரும்‌ 
இளைய தலைமுறையினர்‌ எந்தத்‌ துறையில்‌ சிறந்து 
விளங்குவார்கள்‌ எனத்‌ தெளிவாக அறிந்து கொள்ளமுடியும்‌. 
அவர்களது மனநிலைக்கும்‌, வாழ்வுநிலைக்கும்‌, தொழில்‌ சார்ந்த 
உணர்வு நிலைக்கும்‌, உரிய வாய்ப்பையும்‌, சூழ்நிலைகளையும்‌ 
அறிந்து அதன்படி செயல்படச்‌ சோதிடம்‌ ஒரு பெருந்துணையாக 
அமையும்‌ என்னும்‌ மேலான நோக்கத்தில்‌ இந்த ஆய்வு 
செய்யப்பட்டூள்ளது. 
ஆய்வு நோக்கம்‌ 

சோதிட நூல்களில்‌ தொழில்‌ முறையை 
வரையறுப்பதற்கு என்று விதிகள்‌ கூறப்பட்டுள்ளன. அவற்றில்‌ 
சிலவற்றை எடுத்துக்‌ கொண்டு, பின்னலாடை முதலாளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதற்கான கோள்களின்‌ தொடர்புகள்‌ எவ்வாறு 
உள்ளன என்பதைக்‌ கண்டறிவது ஆய்வு நோக்கமாகும்‌. 
ஆய்வுக்‌ கருதுகோள்‌ 

சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது கோள்களின்‌ 
ஆதிக்கத்தையும்‌, இலக்கின. நான்கு மற்றும்‌ பத்தாம்‌ 
பாவங்களில்‌ மேற்சொன்ன கோள்களின்‌ வலிமை, உச்சம்‌, 
ஆட்சித்‌ தன்மைகளையும்‌ வைத்துப்‌ பின்னலாடை 
முதலாளிகளின்‌ 200 சாதகங்களை அவற்றிற்காக 


உருவாக்கப்பட்ட ஆய்வு விதிகளை அவற்றில்‌ பொருத்திப்‌ 


15 


பார்த்து ஆராய்ந்து மெய்ப்பிக்க முற்படுவதே ஆய்வுக்‌ 
கருதுகோளாக அமைகின்றது. 
ஆய்வு எல்லை 
தமிழகத்தில்‌ செயல்பட்டுவரும்‌ பல்வேறு பின்னலாடைத்‌ 
தொழில்‌ புரியும்‌ முதலாளிகளிடமிருந்து களப்பணி வழியாகப்‌ 
பெறப்பட்ட 200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்கள்‌ 
மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டன. இதுவே 
இவ்வாய்வுக்கான எல்லையாகும்‌. 
ஆய்வு அணுகுமுறை 
இந்த ஆய்விற்காகப்‌ பல்வேறு பின்னலாடை 
முதலாளிகளை நேரில்‌ சந்தித்து அவர்களிடமிருந்து 200 
சாதகத்‌ தகவல்கள்‌ சேகரிக்கப்பட்டன. அந்தச்‌ சாதகங்களில்‌ 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது ஆகிய கோள்களின்‌ மற்றும்‌ 
இலக்கின. நான்கு மற்றும்‌ பத்தாம்‌ பாவகங்களின்‌ பங்களிப்பு 
போன்ற அடிப்படையான தகவல்கள்‌ பகுக்கப்பட்டன. அதன்‌ 
அடிப்படையில்‌ இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 
ஆய்வுக்கான கீழ்காணும்‌ ஆய்வு அணுகுமுறைகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. 
1. விளக்க அணுகுமுறைத்‌ திறனாய்வு 
2. அடிப்படை முறைத்‌ திறனாய்வு 
3. விதிமுறைத்‌ திறனாய்வு 
4. பகுப்பாய்வு அணுகுமுறை 
16 


5. ஒப்பாய்வு முறை 

6. விளக்கமுறை ஆய்வு 
1. விளக்க அணுகுமுறைத்‌ திறனாய்வு 

சோதிடநூல்களில்‌ சொல்லப்பட்ட கருத்துகளையும்‌, அதன்‌ 
உண்மைத்தன்மை மற்றும்‌ வெவ்வேறு பண்புகளையும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு இவ்வாய்வு சாதகங்களோடு கூடிய புதிய வடிவமைப்பை 
வெளிப்படுத்துகின்றன. 
2. அழப்படைமுறைத்‌ திறனாய்வு 

சோதிட நூல்களில்‌ சொல்லப்பட்ட விதிமுறைகளையும்‌, 
கோட்பாடுகளையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு புதியவிதி 
முறைகளையும்‌, முடிவுகளையும்‌ உருவாக்குவது கோட்பாட்டு ஆய்வு 
முறையாகும்‌. இந்த ஆய்வு முறையும்‌ இதற்குப்‌ 
பயன்படூத்தப்படுகிறது. 
3. விதிமுறை தறனாபப்வு 

சோதிடவியலின்‌ அடிப்படைத்‌ தன்மைகள்‌ மாறாமல்‌ புதிய 
விளக்கங்களுடன்‌ விதிமுறைகளை உருவாக்கி இந்த விதிகளை 
தற்காலத்தில்‌ உள்ள சோதிட முறைகளோடு எந்த அளவிற்கு 
ஒத்துப்‌ போகிறது எனக்‌ கண்டறிய முற்படுவது. மேலும்‌ தரவுகளின்‌ 
தொகுப்புகளை அடிப்படையாகக்‌ கொண்டு மேற்கூறப்பட்டூுள்ள ஆறு 


முறைகளிலும்‌ இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. 


17 


4. பகுப்பாய்வு அணுகு முறை 

பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்கள்‌ 200 
இலக்கினவாரியாகப்‌ பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஆய்வுப்‌ பொருளைத்‌ 
பகுத்து ஆராயும்போது பகுப்பாய்வு முறை பயன்படூத்தப்பட்டூள்ளது. 
5. ஒப்பாய்வு முறை 

சேகரம்‌ செய்யப்பட்ட 200 பின்னலாடை முதலாளிகளின்‌ 
சாதகங்களும்‌ இலக்கினவாரியாக வகைப்படுத்தப்பட்டுக்‌ சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது கோள்களின்‌ காரகத்துவம்‌ அனைத்துப்‌ பின்னலாடை 
முதலாளிகளின்‌ சாதகத்திற்கும்‌ பொருந்துகிறதா என்பதை ஆராயும்‌ 
போது ஒப்பாய்வு அணுகுமுறை பயன்படூத்தப்பட்டூள்ளது. 
6. விளக்க முறை ஆய்வ 

ஒப்பீடு செய்யப்பட்ட 200 பின்னலாடை முதலாளிகளின்‌ 
சாதகங்களின்‌ செய்திகளின்‌ ஆய்வுப்‌ பொருளை விளக்கி 
எடுத்துரைக்கும்‌ போது விளக்கமுறை ஆய்வு 
பயன்படுத்தப்பட்டூள்ளது. 
ஆய்வு இடர்பாடுகள்‌ 

இவ்வாய்வு சோதிடத்துறையில்‌ முதல்நிலை ஆய்வு 
என்பதால்‌, இவ்வாய்வைச்‌ சோதிட ஆய்வுமுறையில்‌ 
மேற்கொள்ளும்போது பல இன்னல்களையும்‌, தொல்லைகளையும்‌ 
சந்திக்க நேரிட்டது. அவற்றையும்‌ தாண்டிக்‌ களப்பணிமூலம்‌ 200 


பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகத்‌ தகவல்களைத்‌ திரட்டியதில்‌ 


18 


சாதகத்‌ தகவல்களைக்‌ கொடுக்க தயங்கியது, சரியான பிறந்த 
நாள்‌, நேரம்‌ தெரியாமை போன்ற இடர்ப்பாடுகள்‌ ஏற்பட்டது. 
ஆய்வின்‌ சான்றாதாரங்கள்‌ 

களப்பணி வழியாக வினாநிரல்‌ பட்டியல்‌ அடிப்படையில்‌ 
திரட்டப்பட்ட 200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களே 
முதன்மை ஆதாரங்களாக அமைகின்றன. சோதிட மூலநூல்கள்‌, 
வழிநூல்கள்‌, ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, இணையதளச்‌ செய்திகள்‌, 
பழைய சோதிட நூல்களில்‌ கூறப்பட்ட பின்னலாடைத்‌ தொழில்‌ 
தொடர்பான செய்திகள்‌, சில பின்னலாடை நிபுணர்களின்‌, 
நேோகாணல்‌ ஆகியவை துணைமைச்‌ சான்றாதாரங்கள்‌ ஆகின்றன. 
மெலாய்வு : முன்னய வ 

இதந்கு முன்‌ இத்தலைப்பு தொடர்பான ஆய்வுகள்‌ எதுவும்‌ 
செய்யப்படவில்லை. அவ்வகையில்‌ முதன்‌ முதலில்‌ செய்யப்பட்ட 
ஆய்வாக அமைகிறது. 
ஆய்வின்‌ பயன்பாடு 
1. ஒரு சாதகத்தைப்‌ பார்த்து இந்தச்‌ சாதகர்‌ பின்னலாடை 
துறையில்‌ சிறந்து விளங்குவார்‌ என்றும்‌, 
2. இத்துறைக்கான நிபுணத்துவமும்‌, நிர்வாகத்திறமையும்‌ இவர்‌ 
பெறுவார்‌ என்றும்‌ அறிவுறுத்தலாம்‌. 
3. பாவங்கள்‌ தொடர்பும்‌, கோள்களின்‌ தொடர்பும்‌, 


பின்னலாடைத்‌ தொழிலுக்கான தொடர்புகளைக்‌ கண்டறிந்து 


19 


பின்னலாடைத்‌ தொழிலுக்கான கல்வித்‌ தகுதியை இந்த ஆய்வின்‌ 
மூலம்‌ கண்டறியலாம்‌. 
4. வருங்கால உலகிற்குச்‌ சோதிட ரீதியாகப்‌ பின்னலாடைத்‌ 
தொழில்‌ பற்றிய செய்திகளைக்‌ கண்டறிந்து தெரிவித்து, 
அதன்மூலம்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்யும்‌ முடிவை எடுக்க 
இந்த ஆய்வு பயன்படலாம்‌. 
அடிக்குறிப்புகள்‌ 

ஆய்வு செய்யும்போது ஆங்காங்கே கூறப்பட்ட 
கருத்துகளுக்கான விளக்கங்களை அந்தந்த இடங்களில்‌ அந்தப்‌ 
பக்கத்தின்‌ கீழேயே குறிப்புகளாகக்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 
ஆய்வுப்‌ பகுப்பு 

ஆய்வுப்‌ பகுதி முன்னுரை, முடிவுரை நீங்கலாக நான்கு 
இயல்களாகப்‌ பகுக்கப்பட்டூள்ளது. அவையாவன : 

இயல்‌ - 1: சோதிடவியலும்‌, பின்னலாடையின்‌ வரலாறும்‌ 


இயல்‌ - 2 : சோதிடவியலும்‌ பின்னலாடைத்‌ தொழிலும்‌ 


இயல்‌ - 3 : சோதிடவியலும்‌, பின்னலாடைத்‌ 
தொழிலுக்கான ஆய்வு விதிகளும்‌ 

இயல்‌ - 4 : சோதிட விதிப்படி பின்னலாடைத்‌ 
தொழிலுக்கான பகுப்பாய்வும்‌ 


திறனாய்வு, முடிவுரை, மேலாய்வுக்‌ களங்கள்‌, குறிப்புகள்‌, 
துணை நாற்பட்டியல்‌, பின்னிணைப்பு என ஆய்வுத்‌ தலைப்புகள்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வில்‌ பகுப்பாய்வு மற்றும்‌ 


20 


திறனாய்வுமூலம்‌ கண்டறியப்பட்ட தொகுப்புகள்‌ முடிவுகளாகத்‌ 
தரப்பட்டுள்ளன. 
முதல்‌இயல்‌ 

முதல்‌ இயலில்‌ சோதிடவியலின்‌ வரலாறு, 9 கோள்களின்‌ 
பொதுத்தன்மைகள்‌, பின்னலாடை முதலாளிகள்‌ ஆவதற்கான 
காரகக்‌ கோள்களின்‌ காரகத்துவம்‌, 9 கோள்களின்‌ பாவக 
காரகங்கள்‌, சுக்கிரனின்‌ காரகத்துவங்கள்‌, சந்திரனின்‌ 
காரகத்துவங்கள்‌, மற்றும்‌ கேதுவின்‌ காரகத்துவங்கள்‌ மற்றும்‌ 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது ஆகிய கோள்களின்‌ தொழில்கள்‌ 
போன்றவை விளக்கப்‌ பெற்றுள்ளன. 
இரண்டாம்‌ இயல்‌ 

இரண்டாம்‌ இயலில்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ தோன்றிய 
வரலாறு, பனியன்‌ உற்பத்தித்‌ தொழில்‌, பனியன்‌ உற்பத்தித்‌ 
தொழிலின்‌ உபதொழில்கள்‌, அவற்றின்‌ எண்ணிக்கை விவரம்‌, 


பன்னிருபாவகம்‌ குறிப்பிடும்‌ தன்மைகள்‌, 1 - 4 - 10ஆம்‌ பாவகச்‌ 


செயல்பாடூகள்‌, 1 - 4 - 10இல்‌ சுக்கிரன்‌ 
இருப்பதால்‌ ஏற்படும்‌ பலன்கள்‌, 1 - 4 - 10இல்‌ சந்திரன்‌ 
இருப்பதால்‌ ஏற்படும்‌ பலன்கள்‌, 1 - 4 - 10இல்‌ கேது இருப்பதால்‌ 


ஏற்படும்‌ பலன்கள்‌, பன்னிரு இலக்கினப்படியான பின்னலாடை 


முதலாளிகளின்‌ குணங்கள்‌ போன்றவை விளக்கப்பட்டூள்ளன. 


21 


முன்றாம்‌ இயல்‌ 
மூன்றாவது இயலில்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கான ஆய்வு 
விதிகள்‌, அவற்றுக்கான விளக்கம்‌, நாற்பத்து எட்டு எடுத்துக்காட்டுச்‌ 
சாதகங்களுக்கான இராசி, நவாம்ச விளக்கங்கள்‌, பிறப்பு மற்றும்‌ 
நடப்பு தசா பற்றிய விளக்கங்கள்‌ தரப்பட்டுள்ளன. பஞ்சபூத 
இராசிகள்‌ அடிப்படையிலும்‌, பன்னிரு பாவாதிபதிகள்‌ நிலையிலும்‌, 
பன்னிரு இராசி அதிபதிகள்‌ நிலையிலும்‌, சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ 
கோள்கள்‌ திறனாய்வு செய்யப்பட்டுள்ளன. 
பின்னலாடைத்‌ தொழிலுக்கான முதன்மை ஆய்வு விதிகள்‌ : 
விதி எண்‌. 1 
இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 2 
இலக்கினத்திற்கு நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 3 
இலக்கினத்திற்குப்‌ பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 4 
பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நின்ற இராசியதிபதி / 


சேரந்த கோளின்‌ தொழிலைச்‌ செய்வது. 


22 


விதி எண்‌. 5 
பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தில்‌ நின்ற இராசியதிபதி / 

சேரந்த கோளின்‌ தொழிலைச்‌ செய்வது. 
நான்காம்‌ இயல்‌ 

நான்காம்‌ இயலில்‌ பகுப்பாய்வு என்ற தலைப்பில்‌ ஆய்வுக்கு 
எடூத்துக்‌ கொள்ளப்பட்ட 200 பின்னலாடை முதலாளிகளின்‌ செனன 
சாதகங்கள்‌ ஆய்வு செய்யப்பட்டன. விளக்க அணுகுமுறை, 
அடிப்படை முறை திறனாய்வு, விதிமுறை திறனாய்வு, பகுப்பாய்வு 
அணுகுமுறை, ஒப்பாய்வு முறை மற்றும்‌ விளக்கமுறை ஆகிய 
ஆய்வு முறைகளில்‌ பகுப்பாய்வு செய்யப்பட்டது. 
ஆய்வு நிலை 

சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது மற்றும்‌ இலக்கினம்‌, நான்கு, பத்தாம்‌ 
பாவகங்கள்‌ இராசி, பாவக நிலையைக்‌ கொண்டே ஆய்வு 
செய்யப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 200 சாதகங்களில்‌ 
எடுத்துக்காட்டாக பன்னிரு இலக்கிங்களுக்கும்‌ தலா 4 சாதகம்‌ 
வீதம்‌ நாற்பத்து எட்டு சாதகங்களுக்கான இராசி, நவாம்சம்‌, தசா 
இருப்பு, புத்தியும்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. 

ஆய்வின்‌ எல்லை கருதி 1, கோள்களின்‌ அஸ்தங்கம்‌, 
அட்டவர்க்கம்‌, சட்பலம்‌, சாரபலம்‌, காலபலம்‌, இஷ்டபலம்‌, 


போன்றவை ஆய்வில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படவில்லை. 


23 


2. உபநட்சத்திராதிபதி, உபஉபநட்சத்திராதிபதி வளர்நிலை 
சாதகமுறை, ஆயார்தாயமுறை போன்றவை கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படவில்லை. 
3. பல்வேறு விதமான தசாமுறைகளில்‌ விம்சோத்திரி தசாமுறை 
மட்டுமே ஆய்வில்‌ கையாளப்பட்டூள்ளது. ஆய்வுக்குத்‌ துணைபுரிந்த 
சாதகங்கள்‌ மற்றும்‌ ஆய்வு விளக்கப்படமும்‌ தரப்பட்டுள்ளது. 
பின்னலாடைத்‌ தொழில்‌ பற்றிய வலைதளப்படங்களும்‌ 
இணைக்கப்பட்டூள்ளன. 
ஆய்வு இடர்ப்பாடுகள்‌ 

இவ்வாய்வு சோதிடத்‌ துறையில்‌ முதல்நிலை ஆய்வு என்பதால்‌, 
இவ்வாய்வைச்‌ சோதிட ஆய்வு முறையில்‌ மேற்கொள்வதில்‌ பல 
இடர்பாடுகளை எதிர்கொள்ள நேரிட்டது. களப்பணியில்‌ ஈடுபட்டு 200 
பின்னலாடை முதலாளிகளின்‌  சாதகங்களைத்‌ திரட்டியதிலும்‌ 
தன்னுடைய சாதகத்தைக்‌ கொடுக்க யோசிப்பது, சரியான பிறந்த 
நாள்‌, பிறந்த நேரம்‌ தெரியாமை போன்ற இடர்பாடுகள்‌ ஏற்பட்டது. 
Wj 

முடிவுரையில்‌ ஒவ்வொரு இயலின்‌ தொகுப்புரைகளின்மூலம்‌ 

பெறப்பட்டுள்ளவை தொகுக்கப்பட்டு அதன்மூலம்‌ இறுதியான முடிவும்‌ 


தரப்பட்டுள்ளது. 


24 





சோதிடவியலும்‌, 


பின்னலாடையின்‌ தோற்றமும்‌ 


25 


INFLUENCE OF PLANETS IN PINNALADAI 
OWNER’S HOROSCOPES 


பின்னாலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ கோள்களின்‌ 


தொடர்புகள்‌. 


A THESIS 
Submitted by 


T.V. BALASUBRAMANIAN 
(D15AS504) 


in partial fulfillment for the award of the Degree 


of 


DOCTOR OF PHILOSOPHY 





DEPARTMENT OF ASTRO SCIENCE 
FACULTY OF ARTS AND SCIENCE 
BHARATH INSTITUTE OF HIGHER EDUCATION 


AND RESEARCH 
CHENNAI 600 073. 


DECEMBER 2019 


2. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இலக்கின பாவகத்துடன்‌ தொடர்பு 
பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 75 சாதகங்களில்‌ இருக்கிறது. 
3. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது நான்காம்‌ பாவகத்துடன்‌ தொடர்பு 


பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 30 சாதகங்களில்‌ இருக்கிறது. 


ஆய்வுப்‌ பயன்‌ 

பயன்‌ 1 : ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 200 பின்னலாடை 
முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ 3 விதிகளிலும்‌ 100க்கு 66.5 
விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்குச்‌ சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது சென்ம இலக்கினக்காரர்களும்‌, பத்தாம்‌ பாவாதிபதி 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ அமையப்‌ பெற்றவர்களும்‌, 
நான்காம்‌ பாவாதிபதி சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ 
அமையப்‌ பெற்றவர்களும்‌ மிகவும்‌ ஏற்றவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வரலாம்‌. 
பயன்‌ 2 : துணைமை விதிகளான 4, 5 ஆகியவற்றில்‌ 100க்கு 
33.5 விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ கால, தேச, வர்த்தமானத்தின்படி பின்னலாடை 
தொழில்‌ செய்பவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வரமுடிகிறது. சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது இலக்கினம்‌, பத்தாம்‌ பாவகம்‌, நான்காம்‌ பாவக 
தொடர்பு 200 சாதகங்களில்‌ (100%) இருப்பதை அறியமுடிகிறது. 
இது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பை உறுதி செய்கிறது. 

மேற்கண்ட ஆய்வு முடிவுகள்‌ ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 
200 பின்னலாடை முதலாளிகளிகளின்‌ சாதகங்களிலிருந்தும்‌ 
பெறப்பட்டது ஆகும்‌. இதுவே ஒரு தீர்மானமான முடிவல்ல. இந்த 
ஆய்வு முடிவுகளை மேலும்‌ பலர்‌ ஆய்வு செய்து இதனை 
உறுதிப்படுத்தவும்‌, சிறிய அளவிலான மாற்றங்களைக்‌ கொணரவும்‌ 
இந்த ஆய்வு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக்‌ கொடுக்கிறது. 


200 


BONAFIDE CERTIFICATE 


Certified that this thesis titted “INFLUENCE OF PLANETS IN 
PINNALADAI OWNER’S HOROSCOPES” is the bonafide work of Mr. 
T.V. BALASUBRAMANIAN, (REGISTER No. D15AS504) who carried out 


the research under my supervision. 


Certified further, that to the best of my knowledge the 
work reported and in the publications by the scholar does not 
form part of any other thesis or dissertation, on the basis of which 
a degree or award was conferred on an earlier occasion of thesis 


of any other candidate. 


SUPERVISOR 


Signature of the Supervisor with official Seal 


JOINT-SUPERVISOR 
(if any) 


Signature of the Supervisor with official Seal 


இயல்‌ - 1 
சோதிடவியலும்‌, பின்னலாடையின்‌ தோற்றமும்‌ 


1.0. அறிமுகவுரை 

இவ்வியலில்‌ சோதிடவியலின்‌ வரலாறு, 9 கோள்களின்‌ 
பொதுத்‌ தன்மைகள்‌, காரகக்‌ கோள்களான சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது ஆகியவற்றின்‌ காரகக்‌ குணங்கள்‌, 9 கோள்களின்‌ பாவக 
காரகங்கள்‌, சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது கோள்களின்‌ தொழில்கள்‌ 
ஆகியவை பற்றி அறியப்பட இருக்கிறது. 
1.1. ஆரிய மண்டலம்‌ (Solar System) 


சூரியனையும்‌, புதன்‌, சுக்கிரன்‌, செவ்வாய்‌, குரு, சனி, 
யுரேனஸ்‌, நெப்டியூன்‌, ப்ளுட்டோவுடன்‌ பூமியும்‌ சோந்த சூரியனைச்‌ 
சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ 9 கோள்கள்‌ ஆகியவை சேர்ந்ததாக 
சூரியமண்டலம்ச்‌ அமைந்துள்ளது. இக்கோள்கள்‌ சூரியமண்டலச்‌ 
கோள்கள்‌ என  அழைக்கப்படூகின்றன. இவை அனைத்துமே 
தனக்கான நீள்வட்டப்பாதையில்‌ சூரியனைச்‌ சுற்றி வருகின்றன. 
பஞ்சபூதங்களான நெருப்பு, நா. காற்று, ஆகாயம்‌, நிலம்‌ 
ஆகியவையே உயிரினங்கள்‌ தோன்றுவதற்கும்‌, அழிவதற்கும்‌ 
காரணமாக அமைகின்றன. 

“ஓ லகில்‌ உயிரினங்களின்‌ இறப்பு இரட்டிப்பாக 
அதிகரிக்கக்‌ காரணம்‌ கரியனில்‌ கரும்புள்ளிகள்‌ தோன்றுவதே என 
கி.பி.1922இல்‌ முனைவர்‌. மாரிஸ்‌ என்ற அறிவியல்‌ அறிஞர்‌ கண்டு 
உணர்ந்தார்‌. மேலும்‌ இந்நிகழ்வு 11 % ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
சூரியனின்‌ மேற்பரப்பில்‌ நிகழ்கிறது என்றும்‌ கண்டறிந்தார்‌”. 


26 


“பூமியைச்‌ சுற்றிலும்‌ கோள வடிவிலான வட்டப்பரப்பு 
விண்ணுலகத்‌ தாக்கரேகையான 360° அளவில்‌ உள்ளது என 
அளவிடப்பட்டூள்ளது. இதையே காலபுருஷன்‌ என்ற அமைப்பாகச்‌ 
சோதிடம்‌ கூறி வருகிறது. இது விண்ணகத்திலுள்ள ஒரு 
கற்பனையான மூடூவளையம்‌. இது 15 பாகை அளவிலானது. 
இதில்தான்‌ சூரியமண்டலக்‌ கோள்கள்‌ பயணம்‌ செய்கின்றன. இந்தப்‌ 
பாதையின்‌ நடுவில்‌ சூரியனும்‌, அதைச்‌ சுற்றியுள்ள சூரியப்பாதையில்‌ 
பூமி பயணிப்பதாகக்‌ காணப்படுகிறது. காலபுருஷனானது சரிசமமான 
12 பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டூுள்ளது. அவை மேடம்‌, இடபம்‌, 
மிதுனம்‌, கடகம்‌, சிம்மம்‌, கன்னி, துலாம்‌, விருச்சிகம்‌, தனுசு, 
மகரம்‌, கும்பம்‌, மீனம்‌ ஆகியவை ஆகும்‌”. 

12. சோதிடவியல்‌ தோற்றம்‌ மற்றும்‌ வளர்ச்சி 

மனிதன்‌ தோன்றி வானியல்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பற்றி அறிந்து 
அதனால்‌ ஏற்பட்ட அச்சம்‌ காரணமாக அது பற்றி சிந்திக்க 
தொடங்கிய நாள்‌ முதலே சோதிடவியலுக்கு அடித்தளம்‌ 
ஏற்பட்டுவிட்டது. ஆகவே 3000 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ வாழ்ந்த 
மனித சமுதாயத்தின்‌ சோதிட அறிவு பெற்றுள்ளனர்‌ என 
அறியப்படுகிறது. உலகில்‌ பலவிதமான வழக்கங்கள்‌ இருந்தாலும்‌, 
இயேசு பிறப்பதற்கு முன்பான கலாச்சாரக்‌ கோட்பாடுகளே இன்றும்‌ 
பல்துறை ஆய்வாளர்களால்‌ போற்றப்படுகிறது. பாரசீகம்‌, கிரேக்கம்‌, 
ரோமாபுரி, எகிப்து, அரேபியா, சீனா, இந்தியா ஆகிய நாடூகளின்‌ 
கலாச்சாரங்கள்‌ சிறப்பாக வளர்ந்து வந்துள்ளன. அதன்‌ 
காரணமாகவே மனிதர்கள்‌ வாழ்வதற்கு எனப்‌ பல விதிகளையும்‌, 
ஒழுக்கங்களையும்‌ ஏற்படுத்தி அதன்படியே வாழ்ந்து வந்துள்ளனர்‌. 
அப்படி வாழ்ந்து வரும்‌ வாழ்க்கையில்‌ எதிர்காலத்தில்‌ இயற்கை 
அமைப்பு எப்படி இருக்கும்‌ என்ற எண்ணத்தில்‌ சோதிட சாத்திரம்‌ 
உருவாக்கப்பட்டது. 

வானத்தில்‌ சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ கோள்கள்‌ மற்றும்‌ 
நட்சத்திரங்கள்‌ உலகில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ அனைத்து 

27 


விதமான உயிர்கள்‌ மற்றும்‌ பொருட்களின்‌ மீதும்‌ தங்களது 
ஆதிக்கத்தைச்‌ செலுத்துவதால்‌ ஏற்படும்‌ நல்ல மற்றும்‌ தீய 
பலன்களைப்‌ பற்றிக்‌ கூறுவதே சோதிடசாத்திரம்‌ எனப்படுகிறது. 
சோதிட சாத்திரக்‌ கோள்களே மனிதனின்‌ உயிர்தன்மையைக்‌ 
உணீர்த்துகின்றன. பன்னிரு இராசிகளால்‌ பிரிக்கப்பட்ட மனித 
செயல்களோடூ பூமியின்‌ செயல்பாடானது Quy நோக்கப்படுகின்றது. 
முதலில்‌ கோள்களையும்‌, நட்சத்திரங்களையும்‌ ஆய்வு செய்த 
மக்கள்‌ வாழ்ந்த இடம்‌ பற்றி ஆய்வாளர்கள்‌ தெரிவிக்கும்‌ 
கருத்துகள்‌ பல்வேறானவை. வளர்ந்த வானசாத்திர அறிவை 
வளர்த்தவர்கள்‌ என்ற பெருமையை மெசபடோமியர்களே என்ற 
முடிவை பெரும்பான்மையான ஆய்வாளர்கள்‌ ஏற்றுக்‌ கொள்கின்றனர்‌. 
இவர்கள்‌ வாழ்ந்தது பாரசீக வளைகுடாவிற்கு மேற்குப்‌ பகுதியாகும்‌. 
இக்‌ கருத்துக்களை பல்வேறு வானசாத்திர நூல்களிலும்‌, அறிவியல்‌ 
களஞ்சியங்களிலும்‌ காணலாம்‌. 

இங்கு வாழ்ந்து வந்த பல்வேறு சோதிட அறிஞர்கள்‌, கி. பி. 
6ஆவது நூற்றாண்டில்‌ கிரேக்காகள்‌ ஆதிக்கம்‌ அதிகரித்ததால்‌ 
இடம்பெயர்ந்து கிரேக்கத்தை அடைந்து தங்களது சோதிட அறிவை 
வளர்க்கத்‌ தொடங்கினர்‌. “இடைக்காலச்‌ சோதிடம்‌ கிரேக்கர்கள்‌, 
பாபிலோனியர்கள்‌ இருவரும்‌ இணைந்து உருவாக்கியது. 
முன்னதாகக்‌ கோள்களுக்குக்‌ குணங்கள்‌ அறியப்பட்ட நிலையில்‌ 
பன்னிரு இராசிகளுக்கும்‌ குணங்கள்‌ ஏற்படுத்தப்பட்டு சோதிடப்‌ 
பலன்கள்‌ காணப்பட்டது. இம்‌ முறையைக்‌ கிரேக்க சோதிடமாகவும்‌, 


மேனாட்டுச்‌ சோதிடமாகவும்‌ அறியலாம்‌”.” 


இந்தியச்‌ சோதிடத்தை  வராகமிகிரருக்கு முற்பட்டது, 

பிற்பட்டது என இரண்டாகப்‌ பிரிக்கலாம்‌. இவர்‌ கி.பி.587ஆம்‌ ஆண்டு 

வரை வாழ்ந்ததாகக்‌ கூறப்படுகிறது. இந்தியச்‌ சோதிவியலிலும்‌, 

ானசாத்திரத்திலும்‌ இவரது கருத்துகளே பின்பற்றப்படுகின்றன. 

“இவர்‌ எழுதிய பிருகத்‌ சாதகம்‌, பிருகத்‌ யாத்திரா, பிருகத்‌ 

விவாகப்‌ பொருத்தம்‌, பஞ்ச சித்தாந்திகா, பிருக சம்கிதை, இலகு 
28 


2 





சாதகம்‌ ஆகியவை சோதிட சாத்திரத்தின்‌ மிகச்சிறந்த 
நூல்களாகும்‌” .* 

கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சோந்த பட்டோத்பவர்‌ என்பவர்‌ 
இவரது நூலுக்கு விளக்கவுரை எழுதினார்‌. வராகமிகிரரின்‌ 
நூல்களுக்கு ஸ்ரீபதி பட்டாச்சாரியார்‌ என்பவர்‌ எழுதிய விளக்கவுரை 
“ஸ்ரீபதி பத்ததி: என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய 
கணிதமுறையே இந்துமுறைச்‌ சோதிடக்‌ கணிதத்தில்‌ 
பின்பற்றப்படுகிறது. “ஸ்ரீபதி ஏற்படுத்திக்‌ கொடுத்த மரபு 
இந்துமுறையானது நிராயன பாவக மத்திய ஸ்புட முறையாகும்‌. 
தமிழிலுள்ள சோதிட நூல்களும்‌, வடமொழிச்‌ சோதிட நூல்களான 





“ஜாதக அலங்காரம்‌” ஆகிய நூல்களும்‌ இதே கணித முறையைப்‌ 


பின்பற்றிப்‌ பலன்‌ கூறுகின்றன?” 





இவர்‌ தவிர சி.ஜி.ராஜனும்‌, கடலங்குடி நடேச 
சாஸ்திரிகளும்‌, பி.வி. இராமனும்‌, மத்திய ஸ்புட முறையையே 


அடிப்படையாகக்‌ கொண்டு பலன்‌ கூறினர்‌. ஆனால்‌ “கே.எஸ்‌. 





கிருஷ்ணமூர்த்தி என்பவர்‌ ஒரு புதியமுறையைக்‌ கைபிடித்து வெற்றி 
கண்டார்‌. இவர்‌ இந்திய மரபுமுறையை அடிப்படையாகக்‌ கொண்டு, 





அத்துடன்‌ பாவகத்‌ தொடக்க ஸ்புடமுறை, பார்வை, கோள்களின்‌ 
வக்கிரகதி ஆகிய மேனாட்டு முறைகளையும்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
சோதிடமுறையில்‌ மாற்றம்‌ செய்து அதன்படி பலன்‌ கூறினார்‌. 
இம்முறை “கிருஷ்ணமூர்த்தி பத்ததி” என்றே அழைக்கப்பட்டது”. 
கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு கணிதம்‌ மற்றும்‌ 
வானவியல்‌ நூல்களைவிடச்‌ சோதிடவியல்‌ நூல்கள்‌ அதிகஅளவில்‌ 





வெளிவரத்‌ தொடங்கின. இக்காலத்தில்‌ சாமுத்திரிகாலட்சணம்‌, 

கைரேகை, பிரசன்னம்‌ போன்ற சோதிடத்தின்‌ பல்வேறு பிரிவுகள்‌ 

தோன்றியதுடன்‌ வளரவும்‌ தொடங்கின. “பலன்களை நிர்ணயிப்பதில்‌ 

பலதீபிகை, சாதகச்‌ சந்திரிகை, பிருகத்சாதகம்‌, கிருகத்‌ பராசரஓரா 

சாத்திரம்‌ முதலிய நூல்கள்‌ முக்கியமானவை. தமிழ்மொழியில்‌ 
29 


சங்ககாலம்‌ தொட்டே சகுனம்‌ மற்றும்‌ சோதிடசாத்திரம்‌ ஆகியவை 
வழக்கில்‌ இருந்து வந்ததைப்‌ பல்வேறு நூல்கள்‌ மூலம்‌ 
அறியப்படுகிறது”. 

இந்தியச்‌ சோதிடமுறையில்‌ தொடக்கத்தில்‌ ஏழுகோள்கள்‌ 
மட்டுமே வழக்கில்‌ இருந்து வந்துள்ளது. சாயாக்‌ கோள்களாகக்‌ 
கருதப்பட்ட இராகு மற்றும்‌ கேது ஆகியவை கணக்கில்‌ 
கொள்ளப்படவில்லை. கோள்‌ என்னும்‌ சொல்லுக்கு வடமொழியில்‌ 
கிரகம்‌ என்று பொருள்‌. எல்லாக்‌ கோள்களும்‌ சூரியனிடமிருந்தே 
ஒளியைப்‌ பெற்றுப்‌ பிரதிபலிக்கின்றன. சூரியனின்‌ சஞ்சாரத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டே ஓர்‌ ஆண்டு இரண்டு பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றது. அவையே உத்தராயணம்‌, தட்சிணாயணம்‌ 
எனப்படுகிறது. உத்தரம்‌ என்றால்‌ வடக்கு என்றும்‌, தட்சிணம்‌ 
என்றால்‌ தெற்கு என்றும்‌ பொருள்படும்‌. சூரியன்‌ மகரம்‌, கும்பம்‌, 
மீனம்‌, மேடம்‌, இடபம்‌, மிதுனம்‌ ஆகிய ஆறு இராசிகளில்‌ சஞ்சாரம்‌ 
செய்யும்‌ காலமாகிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, 
ஆனி ஆகிய ஆறுமாதங்கள்‌ உத்தராயணம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. சூரியன்‌ கடகம்‌, சிம்மம்‌, கன்னி, துலாம்‌, 
விருச்சிகம்‌, தனுசு ஆகிய ஆறு இராசிகளில்‌ சஞ்சாரம்‌ செய்யும்‌ 
காலமாகிய ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஜப்பசி, கார்த்திகை, மார்கழி 
ஆகிய ஆறு மாதங்கள்‌ தட்சிணாயணம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 

சோதிட சாத்திரத்திற்கு அடிப்படையே பஞ்சாங்கம்‌ ஆகும்‌. 
பஞ்சாங்கம்‌ என்ற சொல்‌ பஞ்சஅங்கம்‌ என்ற இரண்டு சொற்களின்‌ 
கூட்டுவாக்கியம்‌. பஞ்ச என்றால்‌ ஐந்து என்றும்‌, அங்கம்‌ என்றால்‌ 
உடல்‌ உறுப்பு என்றும்‌ பொருள்படும்‌. ஐந்து அங்கங்களான வாரம்‌, 
திதி, நட்சத்திரம்‌, யோகம்‌, கரணம்‌ ஆகியவையே பஞ்சாங்கம்‌ 
எனப்படுகிறது. பஞ்சாங்கம்‌ வாக்கியம்‌, திருக்கணிதம்‌, எபிமெரிஸ்‌ 


என மூன்று வகையானது. 


30 


1.3. நவீனகாலச்‌ சோதிடம்‌ 

நவீனகாலச்‌ சோதிடவியலின்‌ தந்‌ைத என்று தமிழகத்தைச்‌ 
சோந்த கே.எஸ்‌. கிருஷ்ணமூர்த்தி அழைக்கப்படுகிறார்‌. இந்தியச்‌ 
சோதிட முறையில்‌ உள்ள சில விதிகளை விலக்கித்‌ தனது 
கண்டுபிடிப்பில்‌ உருவாக்கப்பட்ட புதிய விதிமுறைகளைக்‌ கொண்டு 
பலன்கூறும்‌ முறையை உண்டாக்கியுள்ளார்‌. இவரது கணிதமுறையே 
“கிருஷ்ணமூர்த்தி பத்ததி” என இவரது பெயரிலேயே 
அழைக்கப்படுகிறது. 1990க்குப்‌ பிறகு தமிழக்த்தில்‌ பல்வேறு 
பல்கலைக்கழகங்களில்‌ சோதிடத்திற்கென ஒரு துறை 
உருவாக்கப்பட்டு அவற்றில்‌ பட்டயம்‌ முதல்‌ ஆய்வுக்கல்வி வரை 
கற்பிக்கப்பட்டு வருகிறது. 
14. ஒன்பது கோள்களின்‌ பொதுத்தன்மைகள்‌ 
சூரியன்‌ 

சூரியகுடும்பத்தில்‌ இது மையத்தில்‌ அமைந்துள்ளது. 
வட்டப்பாதையில்‌ இது ஒரு சுற்று வர ஓர்‌ ஆண்டுக்‌ காலம்‌ 
ஆகின்றது. தனது குடும்பத்தில்‌ உள்ள எல்லாக்‌ கோள்களையும்‌ 
தன்னிடம்‌ உள்ள காந்தசக்தியால்‌ இழுத்து வைத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. வறண்ட அதி வெட்பமான, ஆண்தன்மை 
கொண்ட பாசிடிவ்‌ கோளாகும்‌. இது சாதகரின்‌ தந்தையைக்‌ 
குறிக்கிறது. இதயம்‌, ஆண்களின்‌ வலதுகண்‌, பெண்களின்‌ 
இடதுகண்‌, வாய்‌, குரல்‌, மூளை ஆகியவற்றின்மீது ஆட்சி 
செய்கிறது. 

இரத்தஅழுத்தம்‌, மார்புநோய்கள்‌, இரத்தப்போக்கு, பித்தம்‌, 
தலைவலி, கடுமையான காய்ச்சல்‌, டைபாய்டு, காக்கை வலிப்பு, 
பேச்சு வராமை, தலை தொடர்புபட்ட நோய்கள்‌ முதலியவற்றை 
ஏற்படுத்துகிறது. மனோதிடம்‌, நேர்மை, உண்மை, வீரியம்‌, சக்தி, 
பிறரைக்‌ கவரும்‌ தன்மை இவற்றோடு தொடர்புபட்ட நோய்கள்‌ 
முதலியவற்றை ஏற்படுத்துகின்றது. மனோதிடம்‌, நோமை, உண்மை, 
வீரியம்‌, சக்தி, பிறரைக்‌ கவரும்‌ தன்மை இவற்றோடு 


31 


தொடர்புபட்டது. ஆரஞ்சு, சிவப்புநிறப்‌ பொருட்கள்‌. தங்கம்‌, செம்பு, 
கோதுமை, மருந்து, இரசாயனப்‌ பொருட்கள்‌, அரிசி, வேர்க்கடலை, 
தேங்காய்‌, பெருங்காயம்‌, ஏலம்‌, பாதாம்பருப்பு, ஓமம்‌, மிளகு, 
சாதிக்காய்‌, மசாலா பட்டைகள்‌, முட்புதர்‌, மரங்கள்‌, புல்‌, மருந்துச்‌ 
செடிகள்‌, வைரம்‌, மாணிக்கம்‌, காடு, மலைகள்‌, சிவன்‌ கோயில்கள்‌, 
கோட்டைகள்‌, அரசு கட்டிடங்கள்‌ இவை  சூரியனிற்குரியதாகும்‌. 
சிங்கம்‌, குதிரை, கரடி, விஷ உயிர்கள்‌, காட்டில்‌ உள்ள நாற்கால்‌ 


பிராணிகள்‌, பாடும்‌ பறவைகள்‌ இவற்றோடும்‌ சூரியன்‌ தொடர்பு 





கொண்டிருக்கிறது. 
சந்திரன்‌ 

பூமிக்கு மிக அருகாமையில்‌ உள்ளதும்‌, பூமியின்‌ 
உபகோளாக செயல்படுவதும்‌ சந்திரன்‌ ஆகும்‌. 27 நாட்கள்‌ 8 மணி 
நேரத்தில்‌ பூமியைச்‌ ஒரு முறை வலம்‌ வருகிறது. உலர்ந்த 
குளிர்ந்த, பெண்‌ கோளாகும்‌. இது சாதகரின்‌ தாயைக்‌ குறிக்கிறது. 
ஆணின்‌ இடதுகண்ணையும்‌, பெண்ணின்‌ வலதுகண்ணையும்‌ 
குறிப்பதாகும்‌. மனிதஉடலில்‌ உள்ள Hr பகுதியில்‌ ஆட்சி 
செலுத்துகின்றது. கோள்கள்‌, நட்சத்திரங்கள்‌ இவற்றிலிருந்து 
வெளிவரும்‌ சக்தியை உடனடியாக வாங்கிப்‌ பூமிக்கு அனுப்பும்‌ 
டிரான்ஸ்மீட்டராகச்‌ செயல்படுகிறது. எனவே ஒரு சாதகத்தில்‌ 
ஆரம்பம்‌ ஆகும்‌ தசாவை நிர்ணயிக்க இது முக்கியமாகப்‌ 
பயன்படுகிறது. மனம்‌, எண்ண அலைகள்‌ இவற்றோடு நெருங்கிய 
தொடர்பு உள்ளது. 

சளி, சுரம்‌, மாதவிடாய்‌, மார்பு, வயிற்றுக்‌ கோளாறுகள்‌, 
கற்பாசய நோய்கள்‌, மூத்திரப்பை, தைராய்டு சுரப்பிகள்‌ இவை 
தொடர்புபட்ட நோய்களுக்குரியது. கோழைத்தனம்‌, மனமாநாட்டம்‌ 
போன்றவை சந்திரனின்‌ காரகமாகும்‌. செடி, கொடிகளின்‌ வளர்ச்சி, 
பால்‌, தேயிலை, பெட்ரோல்‌ திரவங்கள்‌, நீர்பாங்கான பழங்கள்‌, 
காப்பி, முட்டைக்கோஸ்‌, கிழங்கு வகைகள்‌, காளான்‌, கரும்பு, 


பூசணி இவற்றுடன்‌ தொடர்பு கொண்டது. கால்வாய்‌, நீரோடை, 


32 


கடல்‌, மறைவிடங்கள்‌, வண்ணான்துறை, மீன்‌ பிடிக்கும்‌ இடங்கள்‌, 
பால்‌ பண்ணைகள்‌, புழுக்கள்‌, ஊர்வன, வேகமாக செயல்படக்கூடிய 
விலங்குகள்‌, மருத்துவமனை, குடிநீர்‌, வடிகால்‌ நிலையங்கள்‌, 
நாபாங்கான இடங்கள்‌, கழிப்பறைகள்‌ ஆகியவை  சந்திரனிற்குக்‌ 
காரகம்‌. 
செவ்வாய்‌ 

சூரிய குடும்பத்தில்‌ செவ்வாய்‌ நான்காவது கோளாகும்‌. 
சூரியனை ஒரு சுற்று, சுற்றிவர செவ்வாய்க்கு 684 நாட்கள்‌ 
பிடிக்கின்றன. இது வறண்ட ஆண்‌ கோளாகும்‌. இது சாதகரின்‌ 
உடன்‌ பிறப்புக்களைக்‌ குறிப்பதாகும்‌. உடலமைப்பில்‌ ஒரு 
மனிதனின்‌ தசா நபர்களுடன்‌ தொடர்பு கொண்டூள்ளது. 
இரத்தமண்டலம்‌, வயிறு, முகம்‌, தோள்‌, மூத்திரப்பை, கர்ப்பாசயம்‌, 
இடுப்பு, மூத்திரக்காய்‌, ஆசனவாய்‌, பீஜம்‌, எலும்பிலுள்ள மஜ்ஜை, 
சிற்றின்ப நடவடிக்கை இவற்றுக்குக்‌ காரகம்‌. 

வீரம்‌, துணிவு, சண்டை போடும்‌ தன்மை அவற்றில்‌ 
சூரியனைவிட மிஞ்சி நிற்பது. மனிதனின்‌ சக்தி, வீரியம்‌, 
முள்செடிகள்‌, பூண்டு, கடுகு, கொத்தமல்லி, புகையிலை, புலி, 
ஓணான்‌, வேட்டை நாய்‌, வல்லூறு ஆகியவை செவ்வாய்க்குரிய 
காரகமாகும்‌. 
புதன்‌ 

சூரிய குடும்பத்தில்‌ இது முதல்‌ கோள்‌. சூரியனுக்கு மிக 
அருகாமையில்‌ அமைந்திருக்கிறது. சூரியனை ஒரு முறை சுற்றிவர 
88 நாட்கள்‌ எடுத்துக்‌ கொள்கிறது. இது ஒரு வறண்ட பெண்கோள்‌. 
இது சாதகனின்‌ தாய்மாமனைக்‌ குறிக்கிறது. 

நரம்பு மண்டலங்கள்‌, உணர்வுப்‌ புலன்கள்‌, மூளை, தோல்‌ 
போன்றவையும்‌, மூளைக்கோளாறு, மூளைசுரம்‌, நரம்பு 
மண்டலங்களின்‌ திடீர்‌ தளர்ச்சி, தோல்‌ தொடர்பான நோய்கள்‌. 
கழுத்து, இடுப்பு தொடர்புபட்ட நோய்கள்‌, காக்கை வலிப்பு, 
வயிற்றுவலி முதலிய நோய்களுக்குக்‌ காரகமாகும்‌. 


33 


இசைக்கருவிகள்‌, துல்லியமான மிஷின்‌ கருவிகள்‌, கரன்சி 
நோட்டுகள்‌, ஆடைகள்‌, பச்சைக்‌ கண்ணாடி, சுவர்கள்‌ பிளாஸ்டரிங்‌, 
மறைவான அறைகள்‌, டிரங்க்‌ பெட்டிகள்‌, சூட்கேஸ்‌, குன்றுகள்‌, 
விளையாடும்‌ இடம்‌, சாப்பாட்டு அறை, பள்ளி, சிறுவர்‌ பராமரிப்பு 
இடம்‌, தோட்டம்‌, விடுதிகள்‌, மருந்துப்‌ பெட்டி, புத்தக அலமாரி, 
நூல்நிலையம்‌, டைரி, பழங்கள்‌, சாமான்கள்‌ அறை ஆகியவையும்‌, 
பச்சோந்தி, நரி, தந்திரமான பறவைகளும்‌, மிருகங்களும்‌ புதனின்‌ 
காரகங்களாகும்‌. 
குரு 

சூரிய குடும்பத்தில்‌ இது ஐந்தாவது கோளாகும்‌. சூரியனை 
ஒரு முறை சுற்றிவர அதற்குப்‌ பன்னிரெண்டு ஆண்டுகள்‌ 
பிடிக்கின்றன. ஒருவரது சாதகத்தில்‌ இது புத்திர்களைக்‌ 
குறிக்கிறது. இதற்குப்‌ புத்திரகாரகன்‌ என்ற பெயரும்‌ உண்டு. முழு 
பயன்‌ தரக்கூடிய ஆண்‌ கோளாகும்‌. 
ஈரல்‌, கொழுப்பு, சுத்த இரத்தக்‌ குழாய்களுடன்‌ தொடர்பு 
கொண்டுள்ளது. ஈரல்நோய்‌, மஞ்சள்‌ காமாலை, சோகை, உப்பிசம்‌, 


வயிற்றுவலி, குடற்புண்‌, குடல்‌ இறக்கம்‌, தோல்‌ நோய்கள்‌, 





கொப்புளம்‌, மண்டைக்குத்து போன்றவையும்‌, தங்கம்‌, ஈயம்‌, 
கோயில்‌, நீதிமன்றம்‌, பள்ளி, கல்லூரி, அரண்மனை, சட்டமன்றம்‌, 


சமய தொடர்பான நிறுவனங்கள்‌, கொழுப்பு நிறைந்த உணவுப்‌ 





பொருள்‌, பிரமாண்டமான மரங்கள்‌, இரப்பர்‌, யானை, குதிரை, எருது, 
பசு, மயில்‌ முதலியன. 
சுக்கிரன்‌ 

சூரியகுடும்பத்தில்‌ இது இரண்டாவது கோளாகும்‌. சூரியனை 
ஒரு சுற்று சுற்றிவர இதற்கு 225 நாட்கள்‌ ஆகின்றன. ஒரு 
சாதகத்தில்‌ அவரது மனைவி அல்லது கணவரைக்‌ குறிக்கிறது. 
இது பெண்கோளாகும்‌. மாம உறுப்புகள்‌, மூத்திரக்காய்‌, 
கற்ப்பாசயம்‌, தொண்டை, தாடை, கன்னங்கள்‌ போன்றவையும்‌, 


சோகை, பால்‌ உணர்வு நோய்கள்‌, கண்‌, தோல்‌ சம்பந்தப்பட்ட 


34 


நோய்கள்‌, மூட்டுகளில்‌ வீக்கம்‌, சளி, சீதளம்‌, அதிகக்‌ குடி, அதிக 
உணவு இவற்றால்‌ ஏற்படும்‌ கோளாறுகள்‌, நரம்புக்‌ கோளாறுகள்‌, 
வலிப்புகள்‌ முதலிய நோய்களும்‌. பட்டூத்‌ துணிமணிகள்‌, வெள்ளி, 
செப்பு, மைக்கா, நறுமணத்‌ திரவியங்கள்‌, நவீன பொருட்கள்‌, 
போட்டோ பிலிம்‌, தையல்‌ கருவிகள்‌, ரொட்டிக்கடை, சந்தன 
எண்ணை, பழங்கள்‌, பூக்கள்‌, சர்க்கரை, இரசாயனப்‌ பொருட்கள்‌, 
இரப்பர்‌, வாகனங்கள்‌, இசைக்‌ கருவிகள்‌, வர்ணம்‌, பெட்ரோல்‌, 
பருத்தி, மல்லிகை, புனுகு, மசாலாப்‌ பொருட்கள்‌, ஆப்பிள்‌, ருசியான 
பழங்கள்‌ முதலிய பொருட்கள்‌. படுக்கை அறை, நடன சாலை, 
சினிமா தியேட்டர்‌, தோட்டம்‌, நந்தவனம்‌, வாகன உற்பத்தித்‌ 
தொழிற்சாலை, தொழிந்கூடங்கள்‌, ரேயான்‌ பட்டுத்‌ தொழிந்கூடங்கள்‌, 
மைக்கா, கண்ணாடித்‌ தொழிற்சாலைகள்‌ போன்ற இடங்களும்‌, 
சிறுத்தை, பசு, எருமை, ஆடூகள்‌, புறா, கிளிகள்‌, மயில்‌ முதலிய 
உயிர்‌ வாழ்‌ இனங்களுக்கும்‌ காரகனாவார்‌. 
சனி 

சூரிய குடும்பத்தில்‌ இது ஆறாவது கோளாகும்‌. சூரியனை 
ஒரு முறை சுற்றிவர இதற்கு 29.5 ஆண்டூகள்‌ பிடிக்கின்றன. இது 
வறண்ட பலமான மிகக்‌ குளிர்ந்த கோளாகும்‌. இது அலிக்கோள்‌ 
எனப்படும்‌. ஒருவரது சாதகத்தில்‌ அவரது ஆயுளுடன்‌ 
தொடர்புபட்டது. உடற்கூறில்‌ எலும்புகள்‌, பற்கள்‌, உரோமம்‌, காது, 





மார்பு, நரம்புகள்‌ முதலியனவும்‌ நோய்களில்‌ எலும்புக்‌ குடைச்சல்‌, 


மலம்‌, மூத்திரம்‌ சம்பந்தப்பட்ட நோய்கள்‌, தசைநார்களின்‌ இறக்கம்‌, 





பல்வலி, அம்மை, ஆஸ்மா, ஷயரோகம்‌, நாக்கு உளறல்‌, 
பக்கவாதம்‌, வாந்தி, மலட்டுத்தன்மை, புற்றுநோய்‌, தொண்டை 
அடைப்பு, மார்பு நோய்‌, குஷ்டம்‌, வழுக்கை, சன்னி முதலியன. 
ஈயம்‌, மண்ணெண்ணெய்‌, பெட்ரோல்‌, நிலக்கரி, சிமெண்ட்‌, 
தோல்‌, மரம்‌, கம்பளி, கருங்கல்‌, சணல்‌, நல்லெண்ணெய்‌, வாழை, 
உருளைக்‌ கிழங்கு, பார்லி, கருப்பு நிற தானியங்கள்‌, ஊதா, நீலம்‌, 


நீலக்கல்‌ போன்ற பொருட்கள்‌. மலைகள்‌, பள்ளத்தாக்குகள்‌, 


35 


அடர்ந்த காடுகள்‌, குகைகள்‌, பழையக்‌ கட்டிடங்கள்‌, கோயில்‌, 
கிணறு, மறைவான இடங்கள்‌, குடிசைகள்‌, துர்நாற்றம்‌ வீசும்‌ 
இடங்கள்‌, முடிவெட்டும்‌ இடம்‌, தோல்‌ பதனிடும்‌ இடங்கள்‌, மீன்‌ 
தொழிற்சாலை போன்ற இடங்களும்‌, எருமை, யானை, கோவேறி 
கழுதை, குதிரை, நாய்‌, ஆடு, பசு, பறவைகள்‌ போன்ற உயிர்வாழ்‌ 
இனங்களுக்கும்‌ காரகனாவார்‌. 
இராகுவும்‌, கேதுவும்‌ 

சூரியவட்டத்தில்‌ எப்பொழுதும்‌ எதிரமறையாக சுழன்றுவரும்‌ 
புள்ளிகளே இராகு, கேது எனப்படும்‌. இவை கண்களுக்குத்‌ 
தெரிவதில்லை. சூரியனும்‌, சந்திரனும்‌ வெட்டிச்‌ செல்லும்‌ 
பாதைகளே இராகு, கேதுவாகும்‌. இவை சஞ்சரிக்கும்‌ 
இராசியதிபதிகளின்‌ குணங்களையே பெரும்பாலும்‌ 
பிரதிபலிக்கின்றன. இராகு தந்தைவழிபாட்டனையும்‌, கேது 
தாய்வழிப்பாட்டனையும்‌ குறிப்பதாகும்‌. இவை ஒன்றுக்கொன்று 180 
பாகை அளவில்‌ அமைந்துள்ளன. 
செரிமான சுரப்பிகள்‌ காரகனாகும்‌. வாயுக்‌ கோளாறினால்‌ 


ஏற்படும்‌ மிகக்கடுமையான வயிற்று வலிக்கு இவை 





காரணமாகின்றன. இருண்ட இடங்கள்‌ மற்றும்‌ குகைகள்‌ முதலிய 
இடங்களாகும்‌. பாம்புகள்‌, விஷ சந்துக்கள்‌, கொசு, மூட்டைப்பூச்சி, 
கழுதை, ஓநாய்‌, ஒட்டகம்‌, ஆந்தை போன்ற உயிர்வாழ்‌ 
இனங்களுக்குக்‌ காரகனாகும்‌. 
1.5. கோள்களின்‌ காரகத்துவம்‌ புற்றிய விளக்கம்‌ 

பின்னலாடை முதலாளிகளின்‌ பணியைச்‌ சாதகங்களில்‌ 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, மற்றும்‌ கேதுவின்‌ நிலையுமே தீர்மானிக்கின்றன. 
இவ்வியலில்‌ காரகக்‌ கோள்களின்‌ காரகத்துவம்‌ பற்றி விரிவாக 
அறியப்பட்டூள்ளது. பின்னலாடைப்‌ பணியைச்‌ சாதகங்களில்‌ சுக்கிரன்‌ 
மந்றும்‌ சந்திரனின்‌ நிலையும்‌, பின்னலாடைத்‌ தொழிலின்‌ 
நுட்பங்களைக்‌ கேதுவின்‌ நிலையுமே தீரமானிக்கின்றன. இக்‌ 


கோள்களின்‌ காரகத்துவ குணங்களில்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ 


36 


பற்றிய குணமும்‌ காணப்படுகின்றது. எனவே இக்‌ கோள்களின்‌ 
காரகத்துவ குணங்கள்‌ தரப்பட்டுள்ளன. 
1.5.1. சுக்கிரனின்‌ காரகத்துவம்‌ 

“வெள்ளி, உருவம்‌, பரிமாணம்‌, திண்மை இவற்றில்‌ 
எல்லாம்‌ பூமியை ஒத்துள்ளது. இதைப்‌ பூமியுடன்‌ பிறந்த இரட்டைக்‌ 
குழந்தை என்று கூறுவதுண்டு. குறுக்களவு 7,600 மைல்களாகும்‌. 
சூரியனுக்கு சுமார்‌ 6,70,00,000 மைல்கள்‌ தூரத்தில்‌ சுழல்கிறது. 
இது சூரியனை 225 நாட்களில்‌ சுற்றி வருகிறது. இக்கோள்‌ 2314 


மணி நேரத்தில்‌ தன்னைத்தானே ஒரு முறைசுற்றிவருகிறது?.” 


வெள்ளிக்கு வழங்கியுள்ள பெயர்கள்‌ 

“அரசு மந்திரி, உசனன்‌, கவி காப்பியன்‌, சல்வியன்‌, 
சுக்கிரன்‌, சுங்கன்‌, பார்கவன்‌, பிருகு, மழைக்கோள்‌”.” 

“சுபர்‌, மனைவி, திருமணம்‌, மகிழ்ச்சியான இல்வாழ்வு, 
நல்லவீடு, உயிர்ப்பு, உற்சாகம்‌, அழகு, இல்லற உறவு 
புலனின்பங்கள்‌, வசதி, கலை, கவிதை, செளகர்யம்‌ போன்றவை 
சுக்கிரனின்‌ ஆதிக்கத்தில்‌ உள்ளன. ஆதிக்கம்‌ நிறைந்தவர்‌, 
கவர்ச்சிகர தோற்றம்‌ உடையவர்‌, நளினம்‌ மிக்கவர்‌, மற்றவர்க்கு 
மகிழ்ச்சி தருபவர்‌, நல்லஎண்ணங்கள்‌ உடையவர்‌, 
சந்தோஷங்களைத்‌ தருபவர்‌ சுக்கிரன்‌. இவரின்‌ நிறம்‌ வானவில்‌ 
போன்று அனைத்து நிறமும்‌ கொண்டது. உலோகம்‌ - வெள்ளி, 
எண்‌.6, சுக்கிரன்‌ ஒரு ஆசான்‌, வைரம்‌ இவரது 9 ரத்தினம்‌”. 

“மலர்கள்‌, நகைகள்‌, அழகான பொருட்கள்‌, இனிப்பு 
உணவுகள்‌, விந்து, மிதமான கால நிலை, ஒப்பனை, பசுக்கள்‌, 
அழகான உடைகள்‌, வாசனைத்‌ திரவியங்கள்‌, பல்வேறு 
புலனின்பங்கள்‌, பூக்கள்‌ மிகுந்த மரங்கள்‌ ஆகியவை சுக்கினின்‌ 


தம்‌ பா! 
காரகங்கள்‌”. 


“கண்கள்‌, சிறுநீரகம்‌, கன்னம்‌, தாடை, தொண்டை, 


பாலுறுப்புகள்‌ சுக்கிரனின்‌ ஆட்சியில்‌ உள்ளன. பலம்பெற்ற சுக்கிரன்‌ 
37 


வசதிகளையும்‌, செல்வத்தையும்‌, தருகிறார்‌. சுக்கிரன்‌ மிக பலமாக 
உள்ளவர்கள்‌ இளமை வயதிலேயே எதிர்பாலரால்‌ கவரப்படூவார்‌. 
உச்சத்தில்‌ உள்ள சுக்கிரன்‌ நீண்ட ஆயுள்‌, மனிதாபிமானம்‌, மற்ற 


நற்குணங்களை sarr”. 


“சுக்கிரன்‌ மனதைக்‌ கவரும்‌ அழகான தோற்றம்‌, 
கவர்ச்சியான கண்கள்‌, கவிதைத்திறன்‌, சுருண்ட கேசம்‌, 
இன்பங்களில்‌ ஆர்வம்‌, அதிர்ஷ்டம்‌, ஒளிமிகுந்த கண்கள்‌, பரந்த 
மனப்பான்மை, பருத்த உடல்‌, பெண்களிடம்‌ சரணடையும்‌ குணம்‌, 
கபடவிழிகள்‌, ஏமாற்றும்‌ தன்மை, நீண்ட கைகள்‌, அகன்ற மார்பு, 
அகன்றமுகம்‌, பல வண்ண ஆடைகள்‌ அணியும்‌ தன்மை, 
புத்திசாலித்தனம்‌, கவரும்‌ தோள்கள்‌, உல்லாச குணம்‌, புதியன 
தோற்றுவிக்கக்கூடிய எண்ணங்கள்‌”. 

“ஒருவரது செல்வநிலை, வாகனவசதிகள்‌, ஆடை, 
ஆபரணங்கள்‌, புதையல்‌ செல்வம்‌, ஆடல்‌, இசைக்கருவிகளினால்‌ 
எழுப்பப்படும்‌ இசை, வாயினால்‌ பாடப்படும்‌ இசை, மனைவி, 
மகிழ்ச்சி, வாசனைத்‌ திரவியங்கள்‌, மஸ்கள்‌, உடலுறவு, படுக்கை, 
வீடு, வசதியான வாழ்வு, கவிதைகளில்‌ நாட்டம்‌, பல பெண்களிடம்‌ 
உறவு, விளையாட்டு, காமஎண்ணங்கள்‌, மந்திரிப்பதவி, வசீகரமான 
பேச்சு, திருமணம்‌, விழாக்கொண்டாட்டங்கள்‌ முதலியவை சுக்கினின்‌ 
காரகங்கள்‌”. !* 

“சுக்கிரனின்‌ ஆடை பல வண்ணங்கள்‌ கொண்டது. சுருண்ட 
கருத்த குழலுடையவர்‌, உடலும்‌, அங்கங்களும்‌ பெரியனவாக 
விளங்கும்‌, கபமும்‌, வாயுவும்‌ சேர்ந்த உடற்கூறு உடையவர்‌, 
அருகம்புல்லை ஒத்த நிறமுடையவர்‌. விசாலமான கண்களும்‌, 
விரும்பத்தக்க அழகு பொருந்திய உடலும்‌, வீரியமிக்க ஆண்மையும்‌ 
உடையவராக சுக்கிரன்‌ விளங்குகிறார்‌”. 

“வெண்கொந்றக்குடை, நல்லஆடை, திருமணம்‌, வருமானம்‌, 
பெண்‌, அந்தணர்‌, அனுகூலம்‌, வெண்மை, மனைவி, உடலுறவு 


38 


இன்பம்‌, குள்ளம்‌, புளிப்புச்சுவை, மலர்‌, கட்டளையிடுதல்‌, புகழ்‌, 
இளமை, வாகனம்‌, வெள்ளி, உப்பானசுவை, கடைக்கண்‌ பார்வை, 
உராய்தல்‌, பெருவிருப்பம்‌, வலிமை, முத்து, வைசியன்‌, அழகு, 
வாங்கல்‌ விற்றல்‌, காதல்‌ வயப்படல்‌, நீர்‌ சூழ்ந்த இடம்‌, பல 
வண்ணம்‌, கவிதை, ஆடல்‌, பாடல்‌, ரத்தினங்கள்‌, நகைச்சுவையாக 
பேசுவதில்‌ விருப்பம்‌, நீச்சல்காரர்‌, பணியாள்‌, அதிர்ஷ்டம்‌, அழகான 
இளைஞன்‌, அரசு, நறுமணப்‌ பொருட்கள்‌, மலர்‌ மாலை, வீணை, 
புல்லாங்குழல்‌, கேளிக்கை, ஒயிலான நடை, அஷ்ட ஐஸ்வர்யம்‌, 
அணிகலன்‌, மிதமான உணவு, வசந்தகாலம்‌, பல பெண்களை 
ஆதரித்தல்‌, உண்மை பேசுதல்‌, கலையறிவு, நற்குணம்‌, தலைமை 
வகித்தல்‌, நுணுக்கமான பேச்சு, இசைக்கருவி, மேடை அலங்காரம்‌, 
சிற்றின்ப விளையாட்டு, உடல்‌ கெடுதல்‌, உயர்ந்த 
மரியாதைக்குரியவராக ஆகுதல்‌, வெண்மை ஆடைகளில்‌ விருப்பம்‌, 
பரதக்‌ கலையில்‌ மேதை, அரசு முத்திரை, பிரபு, சிற்றின்ப 
மகிழ்ச்சி, பெருந்தன்மை, உடல்‌ இளைத்தல்‌, இலக்கியம்‌ மற்றும்‌ 
காவியரசனை, நற்செயல்கள்‌, மாம உறுப்பு, உடலுறவு 
உறுப்புகளின்‌ அறிவு மற்றும்‌ அதன்‌ கமுக்கமான தன்மைகள்‌”. 
“சுக்கிரனுக்கு வெண்மை நிறமும்‌, தென்கிழக்குத்திசையும்‌ 
பிரீதியானது, கல்‌ - வைரம்‌, கண்கள்‌, தொண்டை, கன்னம்‌, தாடை 


இந்திரிய உள்உறுப்புகள்‌, கருப்பை உறுப்புகள்‌ ஆகியவை”.!” 





“நோய்களை கொடுக்கும்‌ பட்சத்தில்‌, சுக்கிரன்‌, கண்‌ 
நோய்கள்‌, அதிக போகானுபவத்தால்‌ பலகீனம்‌, சுய இன்பம்‌ 
காணும்‌ பழக்கம்‌, வி.டி. ஆகியவற்றை கொடுக்கும்‌”. 

“சுக்கிரன்‌ களத்திர காரனாதலால்‌ சுக்கிரனைக்‌ கொண்டு 
மனைவி அமையக்கூடிய யோகம்‌, மனைவியால்‌ மகிழ்ச்சி அல்லது 
துன்பம்‌, மனைவியால்‌ அவக்கேடு, காதல்‌ விவகாரங்களில்‌ வெற்றி 


அல்லது தோல்வி, திருமண வாழ்வில்‌ நிம்மதி அல்லது 


39 


நிம்மதியின்மை, இன்பானுபவ யோகங்கள்‌, போகசக்தி ஆகியன 
பற்றி கூறலாம்‌”. 

“சுக்கிரன்‌ சாதகருக்கு இனிமையான பேச்சு மற்றும்‌ பழக்க 
வழக்கங்கள்‌, பெண்களைக்‌ கவரும்‌ வசீகரம்‌, காமலீலைகளில்‌ 
தோந்தவராயிருத்தல்‌ ஆகியவைகளைக்‌ கொடுக்கும்‌. வியாபாரத்தில்‌ 
வெற்றியும்‌, செல்வப்பெருக்கமும்‌ ஏற்படும்‌. கவர்ச்சியாகப்‌ பேசி 


ய ட. 20 
வியாபாரம்‌ செய்வார்‌”. 


“தன்னை அழகுபடுத்துதல்‌, அலங்காரம்‌ செய்தல்‌, மகிழ்ச்சி, 
உயர்வான சிந்தனை, கெளரவம்‌, அந்தஸ்து, கூடுதல்‌ காமம்‌, 
வசீகரம்‌, நல்ல அழகான பேச்சாந்றல்‌, அலங்காரப்‌ பொருள்‌, 
ரத்தினம்‌, வாசனைப்‌ பொருட்கள்‌, பெருஞ்‌ செல்வ நிலை, உற்சாகம்‌ 
நிறைந்த மனம்‌, அதிகமான தகவல்‌ தொடர்பு, அடிக்கடி தன்னை 
மாற்றிக்‌ கொள்ளுதல்‌, கூடுதல்‌ பயணம்‌, வாகனம்‌, விவசாயம்‌, 
கல்வி, அலங்கரித்தல்‌, கலைப்பொருள்‌ தொடர்பானது, வீடு, 
திரையரங்கு, AMG, உல்லாச MGH, கலை தொடர்பானது, 
இன்பக்காதல்‌, உல்லாசம்‌, மது, மாது, கேளிக்கை, விருந்து, 
காமகுணமுள்ள, அழகான குழந்தை, உடலில்‌ நீர்‌ தொடர்பான 
நோய்‌, சர்க்கரை நோய்‌, இன்பமான கடன்‌ வரவு, வெற்றி, கணவன்‌ 
மனைவி பிரிவு, புகழ்‌, காமகுணம்‌ நிறைந்த, அழகான தன்‌ 
வயதுக்கு ஒத்த பெண்‌, இன்பம்‌ நிறைந்த மனைவி, பங்குதாரர்‌, 
பெண்களால்‌ அசிங்கம்‌, அவமானம்‌, சந்தோசக்‌ குறைவு, உல்லாசக்‌ 
குறைவு, வாகன விபத்து, விவசாய ஆய்வு, அலங்கரித்தல்‌, 
மோட்டார்‌ தொடர்பான கல்வி, உல்லாசப்பயணம்‌, இயல்‌, இசை, 
நாடகம்‌, கலை தொடர்பானது, கண்ணாடி, பீங்கான்‌, பிளாஸ்டிக்‌, 
கவர்ச்சிப்‌ பொருள்‌, அழகு சாதன பொருட்கள்‌ ஸ்டோர்‌ தொடர்பான 
துறைகள்‌, இன்பமான நண்பர்கள்‌, விருந்து, கேளிக்கை, பேராசை, 


வெற்றி, விரைவில்‌ ஆசை பூரத்தியாதல்‌, பெண்கள்‌ விசயத்தில்‌ 


40 


இரகசிய ஈடுபாடு, கலை தொடர்பான ஆய்வு, பலதாரக்‌ கலப்பு, வீடு, 
வாகனம்‌, பெண்கள்‌ மூலம்‌ செலவு அல்லது மூலதனம்‌”! 

“ஒன்பது வகையான இரத்தினக்‌ கற்கள்‌, வெள்ளி, பசு, 
எருமை போன்றவற்றினால்‌ பொருள்‌ தேடூவார்‌””.? 

“வெண்கொற்றக்குடை, நல்ல ஆடை, சாமரம்‌, திருமணம்‌, 
வருமானம்‌, பெண்‌, பிராமணர்‌, சுபம்‌, வெண்மை நிறம்‌, மனைவி 
அல்லது கணவன்‌, உடலுறவில்‌ இன்பம்‌, குள்ளமான ஆகிருதி, 
புளிப்புச்சுவை, பூக்கள்‌, கட்டளை, காத்தி, இளமை, பெருமை, 
பிரயாணம்‌, வெள்ளி, உப்புச்சுவை, சுற்று முற்றும்‌ பார்வை, சளி, 
பட்சம்‌, ராசஸ குணம்‌, திடத்தன்மை, முத்து, வைசியர்‌, அழகு, 
விற்றலும்‌ வாங்குதலும்‌, பரஸ்பர காதலால்‌ பேசப்படும்‌ மகிழ்வான 
வார்த்தை, நா சூழ்ந்த இடம்‌, அற்புதமானகவிதை, நாட்டியம்‌, 
நடுத்தர வயது. இசை, சுகானுபவம்‌, ரத்தினகற்கள்‌, கேளிக்கை, 
நகைச்சுவைப்‌ பிரியம்‌, நீச்சல்‌, பணியாட்கள்‌, அதிஷ்டம்‌, விசித்திர 
ஒளி, வாணிபம்‌, ராஜ்யம்‌, நறுமணமுள்ள மாலை, வீணை, 
புல்லாங்குழல்‌, ஒயிலான நடை, அஷ்ட ஐஸ்வர்யம்‌, அழகிய 
அவயவங்கள்‌, மிதமான ஆகாரம்‌, வசந்த காலம்‌, ஆபரணங்கள்‌, 
பல பெண்களை அனுபவித்தல்‌, கண்கள்‌ உண்மை பேசுதல்‌, 
கலைகளில்‌ நிபுணத்துவம்‌, விந்து, சலக்கிரீடை, ஆழ்ந்த ஞானம்‌, 
உயர்பதவி, இன்னிசைக்கருவி, நாடக அலங்காரம்‌, 
காமக்களியாட்டம்‌, உடல்பாதிப்பு, காமத்திற்கு முக்கியத்துவம்‌, 
கெளரவிக்கப்படுதல்‌, வெள்ளை உடைமீது பிரியம்‌, பரத நாட்டிய 
சாஸ்த்திரத்தில்‌ மேதமை, மிகஉயர்ந்த அரசபதவி, அரசன்‌, காம 
சுகம்‌, காவியரசனை, பிரபந்தங்களைத்‌ தொகுத்தல்‌, நீலநிற முடி, 
சுபம்‌, மாம உறுப்பு, மர்மஉறுப்புகள்‌ பற்றிய அறிவு”. 

“மனைவி அல்லது கணவர்‌, ஆடு, மாடு போன்ற 
கால்நடைகள்‌, நல்ல ஆடை, இன்னிசை, நடிப்பு, நாடகம்‌, பாட்டு, 


நடனம்‌, கெளரி மற்றும்‌ லட்சுமி வழிபாடு, கீர்த்தி, அழகு, ஆபரண 


41 


நாட்டம்‌, அழகான நடை, உணவு விடுதி, பெண்கள்‌ விரும்பி 
அணியும்‌ பொருள்கள்‌, கேளிக்கை விடுதி, நடனஅறை, 
படுக்கையறை, செல்வப்பெருக்கு, வணிகர்‌, நெசவாளர்‌, வீடு, 
வாகனம்‌, விளையாட்டு எண்ணம்‌, திருமணம்‌, விழாக்கள்‌, ஓவியம்‌ 
வரைதல்‌, குடும்பத்தில்‌ அன்பு, பட்டு, பருத்தி, நறுமணப்பொருட்கள்‌, 
விருந்து மண்டபம்‌, திரையரங்கு, அமைதி, சிரித்தமுகம்‌, இனிமை, 
மகிழ்ச்சி, தையல்‌ பெண்கள்‌”.” 

“களத்திரம்‌, கிருகம்‌, பட்டப்பேர்‌, பகற்காலமாத்ரு, 
வெகுஸ்திரீ சங்கம்‌, தாசிதாசன்‌ முதலானவர்‌, சங்கீத வாத்தியம்‌, 
பரதநாட்டியம்‌ முதலானவற்றில்‌ பிரியம்‌, கந்தபுஷ்பம்‌, புனுகு, 
கஸ்தூரி முதலிய பரிமள வாசனாதிகள்‌, கட்டில்‌, மெத்தை, 
சப்ரமஞ்சம்‌ முதலானவை. வெண்தாமரை, இராஜஸ்திரீ, ரூபவதி, 
போகபாக்கியம்‌, அழகு, இளமை, கருவிழி, சம்பத்து, வாகனம்‌, 
மாலை, கொடி, பால்‌ முதலானவை. இரத்தினம்‌, வெள்ளி, கப்பல்‌ 
வியாபாரம்‌, எப்போதும்‌ விகடவிநோத பரிகாசப்‌ பிரசங்கப்‌ பிரியம்‌, 
ஆசை, ஸ்ரீதேவதை உபாசனை, சனரஷணம்‌, மித்திரம்‌, பசு, பால்‌, 
தயிர்‌, அன்னம்‌, மொச்சை, புளி, ஈயம்‌, தேவப்பெண்கள்‌, 
இலட்சுமிகடாட்சம்‌, ஆகாய சமுத்திர யாத்திரை 
இவைகளுக்கெல்லாம்‌ சுக்கிரனே காரகன்‌”. 

“தன்னை அழகுபடுத்துதல்‌, அலங்காரம்‌ செய்தல்‌, மகிழ்ச்சி, 
உயர்வான சிந்தனை, கெளரவம்‌, அந்தஸ்து, கூடுதல்‌ காமம்‌, 
வசீகரம்‌, நல்ல அழகான பேச்சாற்றல்‌, அலங்கார பொருள்‌, 
இரத்தினம்‌, வாசனை பொருட்கள்‌, பெருஞ்செல்வநிலை, உற்சாகம்‌ 
நிறைந்த மனம்‌, அதிகமான தகவல்‌ தொடர்பு, கூடுதல்‌ பயணம்‌, 
வாகனம்‌, விவசாயம்‌, கல்வி, வீடு, திரையரங்கு, விடூதி, உல்லாச 
விடுதி, உல்லாசம்‌, மது, மாது, கேளிக்கை, விருந்து, அழகான 
குழந்தை, உடலில்‌ நீர்‌ தொடர்புபட்ட சர்க்கரை நோய்‌, கடன்‌ வரவு, 
வெற்றி, கணவன்‌ மனைவி பிரிவு, புகழ்‌, காமகுணம்‌ நிறைந்த 


42 


அழகான, தன்‌ வயதுக்கு ஒத்தபெண்‌, இன்பம்‌ நிறைந்த மனைவி, 
பங்குதாரர்‌, வாகன விபத்து, விவசாய ஆய்வு, மோட்டார்‌ 
தொடர்புபட்ட கல்வி, உல்லாசப்‌ பயணம்‌. இயல்‌, இசை, நாடகம்‌, 
கலை சம்பந்தமானது. கண்ணாடி, பீங்கான்‌, பிளாஸ்டிக்‌, கவர்ச்சி 
பொருட்கள்‌, அழகுசாதன பொருட்கள்‌ ஸ்டோர்‌, இன்பமான 
நண்பர்கள்‌, விருந்து, கேளிக்கை, பேராசை, வெற்றி, கலை 
தொடர்பான ஆய்வு, பலதார கலப்பு, வீடு, வாகனம்‌, பெண்கள்மூலம்‌ 


செலவு அல்லது மூலதனம்‌”.2௦ 





15.2. சந்திரனின்‌ காரகத்துவம்‌ 

“இக்கோள்‌  சூரியகுடும்பத்தின்‌ ஒரு துணைக்கோளாக 
உள்ளது. இக்கோள்‌ பூமியின்‌ துணைக்கோளாகப்‌ பூமியைச்‌ 
சற்றிக்கொண்டு, சூரியனையும்‌ சுற்றி வருகிறது. பூமியிலிருந்து சுமார்‌ 
2,38,000 மைல்கள்‌ தொலைவில்‌ உள்ளது. இதன்‌ குறுக்களவு 1,160 
மைல்கள்‌ ஆகும்‌. பூமியைச்‌ சந்திரன்‌ 29 நாட்கள்‌, 12 மணி, 44 
நிமிடம்‌, 2.8 விநாடிகளில்‌ ஒருமுறை சுற்றிவருகின்றது. இது 
சூரியனுடைய நிலையைக்‌ கொண்டு கணிக்கப்பட்ட ஒரு கால 
அளவானதால்‌ இதற்குச்‌ செளரமானம்‌ (Synodic Period) என்று 
பெயர்‌ வழங்கப்படுகிறது. ஒரு விண்மீனைப்‌ (நடசத்திரத்தை) 
பின்னணியிடப்பட்டுச்‌ சந்தினுடைய பெயர்ச்சியைக்‌ கணக்கிட்டால்‌ 
அது பூமியை 27 14 நாட்களுக்கு ஒருமுறை சுற்றி வருவதைக்‌ 
காணலாம்‌. இதற்கு நட்சத்திரமானம்‌ என்று பெயர்‌. பூமியும்‌, 
சந்திரனும்‌ சோந்து சூரியனைச்‌ சுற்றிவருவதால்‌ செளரமானத்திற்கும்‌, 
நட்சத்திரமானத்திற்கும்‌ 2 நாட்கள்‌ வித்தியாசம்‌ ஏற்படுகின்றது”.”” 


“தற்போது கூடச்‌ சந்திரனின்‌ கவர்ச்சியால்‌ கடல்களில்‌ 





கொந்தளிப்பும்‌, நிலப்பகுதிகளில்‌ அதிர்ச்சியும்‌ தோன்றுகின்றன. 





இதனால்‌ பூமியின்‌ சுழற்சி வேகம்‌ குறைந்து வருவதாகவும்‌, சந்திரன்‌ 
ஒரு நூற்றாண்டில்‌ ஏழு அடி வீதம்‌ அப்பால்‌ ஒதுக்கப்படுவதாகவும்‌ 


வானசாத்திரத்தில்‌ கணக்கிடப்பட்டூள்ளது. இதனாலேயே 


43 


அக்காலத்தில்‌ அமாவாசை, பெளர்ணமி திதிகளில்‌ பூமியில்‌ ஏற்படும்‌ 
மாற்றங்களினால்‌ சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம்‌ சோதிட 
சாத்திரத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது””.”” 

“தற்காலத்தில்‌ கூறப்படும்‌ பொதுவான இராசி பலன்கள்‌ 
சந்திரனின்‌ நிலையைக்‌ கொண்டே (ஒருவர்‌ பிறந்த இராசியின்‌ 
அடிப்படையில்‌) கணக்கிடப்படுகிறது. மேலும்‌ அன்றைய தினத்தில்‌ 
பார்க்கப்படும்‌ நட்சத்திரம்‌ என்பது சந்திரன்‌ வானமண்டலத்தில்‌ 
கடந்து கொண்டிருக்கிற நட்சத்திரத்தையே கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகின்றது. விம்சோத்திரி தசா என்பதும்‌ சந்திரனை 
மையப்படுத்தியே ஏற்படுத்தப்பட்டூள்ளது. ஆகவே சோதிட 
சாத்திரத்தில்‌ சந்திரனுக்கு கொடுத்த முக்கியத்துவம்போல்‌ மற்ற 
கோள்களுக்கு இவ்வளவு சிறப்பான அமைப்பு கொடுக்கவில்லை. 
பஞ்சாங்கம்‌ என்பது எற்படூவதற்கு, முக்கியமாக திதி, நட்சத்திரம்‌, 
யோகம்‌, கரணம்‌ ஆகியவை கணக்கீடு செய்வதற்குச்‌ சந்திரனும்‌, 


சூரியனும்‌ தேவையாக உள்ளது”. 





“பூமிக்கு மிக அருகில்‌ உள்ள கோள்‌ சந்திரன்‌ ஆகும்‌. 
எனவே சாதகத்தில்‌ மிக முக்கியத்துவம்‌ பெறும்‌ கோள்‌. 
மாதாவையும்‌ குறிக்கும்‌. பெண்தன்மை, வெண்மை நிறம்‌, புகழ்‌, 
மக்களின்‌ நன்மதிப்பு, உணர்ச்சிகள்‌, மகிழ்ச்சி, சிந்தனை, கடல்‌ 
அலைகள்‌, வளர்பிறையில்‌ சுபர்‌. செல்வம்‌, மதிப்பு, மரியாதை, மன 
அமைதி, ஆரோக்கியம்‌ இவற்றைக்‌ குறிப்பவர்‌””.2 

“மனம்‌, கற்பனை, மனநிலை, பூக்கள்‌, நறுமணம்‌, கரும்பு, 
அந்தண சாதி, காக்கை வலிப்பு நோய்‌, உப்புச்சுவை, 
வெண்மைநிறம்‌, கபம்‌, டைபாய்டு ஜுரம்‌, நுரையீரல்‌, மண்ணீரல்‌ 
தொடர்பான நோய்கள்‌, பெண்மை, தாய்மைக்குணம்‌, தூக்கம்‌, 
(அமைதி) மகிழ்ச்சி, திரவப்‌ பொருட்கள்‌, வெண்கலம்‌, அயல்நாடூ 
செல்லுதல்‌, கிணறு, குளம்‌, குட்டை, அம்மா, முத்துக்கள்‌, இடுப்பில்‌ 


அணியும்‌ பெல்ட்‌ மற்றும்‌ ஒட்டியாணம்‌, குள்ளமான உருவம்‌, 


44 


மழைக்காலம்‌, பார்வதி தேவியை வணங்குதல்‌, கோதுமை, நல்ல 
பழவகைகள்‌, முகம்‌, தேசஸ்‌, அழகு, பட்டு ஆடைகள்‌. 
மென்மையான ஆடைகள்‌, ஊட்டமளித்தல்‌, தயிர்‌ விரும்புதல்‌, 
இரவில்‌ வலிமை, மத்திய லோகம்‌, மேற்குத்திசை, மத்திமவயது, 
இரத்தத்தின்‌ தூய்மை மற்றும்‌ வலிமை, மீன்போன்ற நீர்வாழ்‌ 
உயிரினங்கள்‌, பாம்பு, தோள்பட்டை நோய்கள்‌, குடை போன்ற 
அந்தஸ்த்தைக்‌ காட்டும்‌ ஆடம்பரச்‌ சின்னங்கள்‌, வேகமான 
சிந்தனை, நகைச்சுவைப்‌ பேச்சு, சந்நியாசி, பரதேசி, திறமை, 


அறிவுடமை, வேலை கிடைத்தல்‌”! 


“கற்றவர்‌, உருண்டையான உடல்வாகு, இனிமையான 
தோற்றம்‌ மற்றும்‌ பேச்சு, மாறும்‌ மனம்‌, காமம்‌ உள்ளவர்‌, கவரும்‌ 
கண்கள்‌, உயரமானவர்‌, மென்மையானவர்‌, வெண்ணிற ஆடை 
ஆபரணங்களை அணிபவர்‌, இளமையானவர்‌, நல்லநிறம்‌, சுருண்ட 
கேசம்‌, நண்பருக்கு இனிமையானவர்‌, நல்லஇரத்தம்‌ உடையவர்‌, 
பணிவானவர்‌, வயோதிக பெண்களை ஆதரிப்பவர்‌, அதிர்ஷ்டமானவர்‌, 
தூயஆடை அணிபவர்‌”. 

“தாயின்‌ நலம்‌, மன அமைதி, (மனத்தெளிவு) கடல்‌ 
நீராடுதல்‌, வெண்‌ கொற்றக்கொடை, சாமரம்‌, விசிறி, பூக்கள்‌, 
மிருதுவான பழங்கள்‌, தானியங்கள்‌, விவசாயம்‌, புகழ்‌, முத்து, 
வெண்கலம்‌, வெள்ளி, இனிப்பான உணவுகள்‌, பால்‌, பசுக்கள்‌, 
பெண்கள்‌, ஆடைகள்‌, நல்லஉணவு, அழகானதும்‌. ஆரோக்கியம்‌ 
உள்ளதுமான உடல்‌ ஆகியன சந்திரனால்‌ அறியப்படும்‌”. 2 

“பருமனான உடல்‌, இளமை மற்றும்‌ முதுமை, மெலிந்த 
தேகம்‌, வெண்மை நிறம்‌, அழகானதும்‌ கவர்ந்திழுப்பதுமான 
நீலநிறக்‌ கண்கள்‌, கருத்த நீண்ட கேசம்‌, இரத்தத்தை ஆள்பவர்‌ 
சந்திரன்‌. மென்மையான பேச்சு உடையவர்‌, வெண்ணிற ஆடை 
தரித்துள்ள சந்திரன்‌ அழகான நிறமும்‌ கொண்டவர்‌. கபம்‌ மற்றும்‌ 


x «99 34 
வாயு உடையவர்‌. மிருதுவான குணமுடையவர்‌”. 


45 


“அறிவுத்திறன்‌, மலர்‌, நறுமணப்‌ பொருட்கள்‌, 
கோட்டைக்குள்‌ செல்லுதல்‌, நோய்‌, அந்தணர்‌, சோம்பல்‌, காக்காய்‌ 
வலிப்பு, மண்ணீரல்‌ வீக்கம்‌, மெய்மறந்த நிலை, இதயம்‌, பெண்‌, 
நல்லது அல்லது தீயது, புளிப்பு, மகிழ்ச்சி, நாப்பொருள்‌, வெள்ளி, 
கட்டிக்கரும்பு, குடற்காய்ச்சல்‌, பயணம்‌, கிணறு, குளம்‌, தாய்‌, 
நடுநிலைமை, முத்துக்கள்‌, சயரோகம்‌, வெண்கலம்‌, உப்பு, குள்ளம்‌, 
திறமை, குளம்‌ குட்டை, வைரம்‌, சரத்ருது, இரண்டு 
நாழிகைப்பொழுது, வெண்மையானநிறம்‌, அனுகூலம்‌, நகைச்சுவை, 
ஊட்டச்சத்து, இன்பம்‌, சிறப்பு, தபஸ்வி, புகழ்‌, அழகு, இரவில்‌ 
வலிமை, கற்றவர்‌, உப்புநா, வேலை பெறுதல்‌, வெளிநாடு 
செல்லுதல்‌, தோள்பட்டை நோய்‌, அரசவிருதுகள்‌, தூய்மையான 


த 35 
பளிங்கு, வெண்மையான ஆடை”. 


“சந்திரன்‌ பெண்‌ கோளாதலால்‌ 5ஆம்‌ வீட்டோடு 
தொடர்புப்படின்‌, சாதகருக்கு நிறைய பெண்‌ குழந்தைகள்‌ 
ஏற்படும்‌”. 

“சந்திரன்‌ கண்‌, வயிறு, பெண்களின்‌ மார்பகங்கள்‌, 
உமிழ்நீர்‌, நிணநா்‌, சிறுநீர்‌. இந்திரியம்‌ போன்ற சுரப்பிகள்‌ 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும”. 

“சந்திரன்‌ கண்நோய்‌, பால்‌ குறைவாகச்‌ சுரத்தல்‌, உடல்‌ 
வளர்ச்சிக்‌ குறைவு, சலதோஷம்‌, சளி, இருமல்‌, வாந்திபேதி போன்ற 


நோய்களைக்‌ குறிக்கும்‌”. 


“சந்திரன்‌ நீரைக்‌ குறிப்பதால்‌, சந்திரனைக்‌ கொண்டு 
விவசாயம்‌, வீடு அல்லது வயல்களில்‌ நீர்‌ வசதிகள்‌, பம்புசெட்டுப்‌ 
பாசனம்‌, கிணற்றுப்பாசனம்‌, ஏரிப்பாசனம்‌, ஆற்றுப்பாசனம்‌. சந்திரன்‌ 
நீரைக்‌ குறிப்பதால்‌ சந்திரனைக்‌ கொண்டு சிந்தனை, கற்பனை, 
புகழ்‌ பெறுதல்‌, பெருமையடைதல்‌, அறிவாளியெனப்‌ பெயரெடுத்தல்‌, 
நல்ல சிந்தனை, நிலையற்ற புத்தி, அமைதியற்ற மனோநிலை, 
அடிக்கடித்‌ தொழில்‌ இருப்பிடங்களை மாற்றுதல்‌, சுற்றித்திரிதல்‌, 

46 


அடிக்கடி பயணங்கள்‌ மேற்கொள்ளுதல்‌, கடற்பயணம்‌ 
மேற்கொள்ளுதல்‌, சிங்கப்பூர்‌, பிரான்ஸ்‌ போன்ற வெளிநாட்டுப்‌ 


பயணங்கள்‌ மேற்கொள்ளுதல்‌”. 


“வேகமான சிந்தனைத்திறன்‌, செயல்‌, புத்திக்கூர்மை. 
நாப்பாங்கான உடல்வாகு. ஞாபகசக்தி, விரைவான தனவரவு, 
வெள்ளி, அலுமினியம்‌ சம்பந்தமானது. நல்ல தெளிவான 
பேச்சாற்றல்‌, குழப்ப மனோநிலை, விரைவான தகவல்‌ தொடர்பு, 
ஒப்பந்தம்‌, நல்லகல்வி, விவசாய நிலம்‌. எண்ணெய்க்கிணறு, 
நாபாங்கான இடத்தில்‌ வசித்தல்‌, விரைவான காதல்‌ உறவுகள்‌, 
கலைத்துறையில்‌ மிகுந்த ஆற்றல்‌, வேகமாக மற்றவர்களுக்கு 
இணங்குதல்‌, நீ, இரத்தம்‌ தொடர்பான நோய்‌, விரைவான 
பணவரவு, வேகமான வெற்றி, இளவயதுடைய பெண்‌, வேகமான 
புணர்ச்சி, அடிக்கடி மனமாற்றம்‌ உடையவர்‌, விரைவில்‌ 
மற்றவர்களுக்கு இணங்கிவிடுதல்‌, நீரினால்‌ கண்டம்‌, தாய்மூலம்‌ 
பிரச்சினை, ஞாபசக்தி குறைதல்‌, உடலில்‌ உள்ள Hi குறைதல்‌, 
இரத்தம்‌ குறைதல்‌, நல்‌ ஆராய்ச்சித்திறன்‌, வேகமான பயணம்‌, 
தாய்மூலம்‌ கெளரவம்‌ அடைதல்‌, நல்ல உயர்கல்வி, கேள்வி 
ஞானம்‌ உடையவர்‌. நீர்‌ தொடர்பான திரவம்‌, எண்ணெய்‌, வெள்ளி, 
அலுமினியம்‌, பால்‌, அரிசி போன்ற துறைகளில்‌ பணி. சுறுசுறுப்பான 
நண்பர்கள்‌, புத்திக்கூர்மையானவர்கள்‌. வேகமாக தனது 
விருப்பங்களை நிறைவேற்றுதல்‌, தாய்மூலம்‌ மறைமுகத்‌ தொல்லை, 
விளைநிலங்களுக்கு மூலதனம்‌ செய்தல்‌, சோம்பல்‌ நிறைந்த 
தோற்றம்‌”, 

“விவசாயம்‌, நீரினால்‌ ஏற்படும்‌ பொருட்கள்‌. பெண்கள்‌ 
மூலமாக ஏற்படும்‌ தொழில்கள்‌ (ஆடை தயாரித்தல்‌, தையல்‌ 
வேலை மற்றும்‌ பல)”.*! 

“புத்தி, புஷ்பம்‌, சுகந்தம்‌, கோட்டைக்குள்‌ செல்லுதல்‌, 


வியாதி, சோம்பல்‌, கபம்‌, காக்காய்‌ வலிப்பு, குடல்புண்‌, அறிவின்‌ 


47 


நிலை, இதயம்‌, பெண்‌, சுப அசுபத்தன்மை, நெஞ்செரிச்சல்‌, 
தூக்கம்‌. மகிழ்ச்சி, திரவம்‌, வெள்ளி, குளிர்ஜுரம்‌, தீர்த்தயாத்திரை, 
தாயார்‌, நடுநிலைமை, முத்துக்கள்‌, ஷயரோகம்‌, வெண்மை, 
வெண்கலம்‌, அரைக்காசு, புத்தி, திறமை, வைரம்‌, முகூர்த்தகாலம்‌, 
முகவசீகரம்‌, நகைச்சுவை, போஷாக்கு, தேன்‌, அனுகூலம்‌, இன்பம்‌. 
சுறுசுறுப்பு, புகழ்‌, லாவண்யம்‌, காதலி, பதவி பெறுதல்‌, 
9 ரத்தினங்கள்‌, ஜீவன்‌, போஜனம்‌, தூரதேசங்களுக்குச்‌ செல்லுதல்‌, 
அரசரால்‌ வழங்கப்படும்‌ பட்டம்‌, நல்ல இரத்தமும்‌ தாது விருத்தியும்‌, 
ஆடைகள்‌, பிரகாசம்‌, சுத்தமான ஸ்படிகம்‌, சுத்தம்‌ செய்யப்ட்ட 


துணிகள்‌”. 

“தாயார்‌, பூக்கள்‌, காய்கறிகள்‌, நா தொடர்புடைய 
பொருட்கள்‌, சளி நோய்கள்‌, கட்டிக்கரும்பு, விவசாய 
விளைபொருட்கள்‌, ஆறு, குளம்‌, கிணறு, உப்பு, ஆடைகள்‌, 


நாவாழ்‌ உயிரினம்‌, பெண்‌, நெய்‌, எண்ணெய்‌, தூக்கம்‌, வெள்ளி, 
தேன்‌, பழங்கள்‌, எச்சில்‌, நிகழ்காலச்‌ சிந்தனை, மதுபானம்‌, பால்‌, 
அலுமினியம்‌, இன்பம்‌, கப்பல்‌ தொழில்‌, கட்டுமரம்‌, மனம்‌, குள்ளம்‌, 
அறிவுக்கூர்மை, அன்பு செலுத்துபவர்‌, வலிப்பு நோய்கள்‌”.“ 

“மாதா, பராசக்தி, கணபதி, சுகபோசனம்‌, வஸ்திரம்‌, 
குதிரை, நித்திரை, சிறிது நாள்‌ பருத்தும்‌, சிறிது நாள்‌ இளைத்தும்‌ 
இருக்கும்‌ சரீரம்‌, சித்த சுவாதீனமின்மை, ஷயரோகம்‌, சீதள 





நோய்கள்‌, இடக்கண்‌, புருவம்‌, குடை, உத்தியோகம்‌, காத்தி, 
முத்து, ஸ்திரமின்மை, முத்தாபரணம்‌, வெண்கலம்‌, வெண்ணை, 
அரிசி, பனிப்‌ பயறு, உப்பு, மச்சம்‌, உழவன்‌, உப்பளவர்‌, வண்ணார்‌, 
சத்திரம்‌, கந்தபுஷ்பம்‌, சாமரம்‌, பலம்‌ இவைகட்கெல்லாம்‌ சந்திரனே 
காரகன்‌”. 
1.5.3. கேதுவின்‌ காரகத்துவம்‌ 

“வான சாத்திரத்தில்‌ கேது என்ற கோள்‌ முறைப்படி 


இல்லை. ஆதலால்‌ இதைச்‌ சாயாக்கோள்‌ என்பர்‌. ஆனால்‌ 


48 


வானசாத்திரம்‌ இந்தக்‌ கேதுவை கிரகணத்தை ஏற்படுத்தும்‌ 
புள்ளிகள்‌ என்று கூறிக்‌ கொள்கிறது”. 

“அபிதான சிந்தாமணியில்‌ கேதுவைப்பற்றி கூறியுள்ளதாவது. 
கேதுவின்‌ தந்‌ைத விப்பசித்தியாவார்‌. தாய்‌ சிம்கிகை ஆவார்‌. 
கஸ்யப முனிவரின்‌ பேரன்‌ ஆவார்‌. இராகு இவரது அண்ணனாகும்‌. 
தவம்‌ செய்து செம்பாம்பு உருவமுடையவர்‌ ஆனார்‌. சூரியனுக்குச்‌ 
சுமார்‌ 13,000 விஸ்தார யோசனை உள்ள மண்டலத்தில்‌ 
உள்ளதாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. எட்டு குதிரைகள்‌ பூட்டிய 
இரதத்தை உடையவராவார்‌. இவர்‌ சூரியனை அப்பிரதட்சினமாகச்‌ 


சுற்றிவர ஏழு ஆண்டுகளாகிறது”.“ 


கேதுவிற்கு வழங்கியுள்ள பிர பெயர்கள்‌ 

பாம்பு, செம்பாம்பு, கதிர்பகை, சிகி, ஞானி. 

“கேது ஒரு அசுபர்‌. தடை செய்யும்‌ கோள்‌. தான்‌ 
அமர்ந்திருக்கும்‌ வீட்டை பாதிப்பவர்‌. சுபரோடு இணைந்தாலும்‌, 
உச்சத்தில்‌ இருந்தாலும்‌ திய பலன்‌ தராது. கேது செவ்வாய்‌ போல 
செயல்படும்‌. ஏழ்மை தரும்‌. தடை செய்யும்‌. முயற்சிகள்‌ கைகூடாது. 


கேதுவின்‌ எண்‌.7. இரத்தினக்கல்‌. வைடூர்யம்‌. தாய்வழி மூதாதையர்‌, 





வலி, துன்பம்‌, எதிரிகளைத்‌ துன்புறுத்துதல்‌, விஷம்‌, ஜுரம்‌, காயம்‌, 
சாவு, பகைமை, தற்பெருமை, சுயநலம்‌ இவற்றோடு தொடர்புடையது. 
அதேசமயம்‌ மத நம்பிக்கை, தத்துவம்‌, மதிநுட்பம்‌, மோட்சம்‌, 
ஆன்மநிலை, விடுதலை, மனோபலம்‌ ஆகியவையும்‌ கேதுவுடன்‌ 
தொடர்புடையன. கேது உச்சத்தில்‌ இருந்தால்‌ தீமைகளை அழித்து 
சாதகரைச்‌ செல்வந்தராக்கும்‌”.“” 

“கேது பலவீனமாக இருந்தாலும்‌, சரியாக 
அமையாவிட்டாலும்‌, வறுமை, சூதாட்ட ஆர்வம்‌, மரண நோய்கள்‌, 
தடைகள்‌ ஏற்படும்‌, கேதுவால்‌ மோட்ச வாழ்வு சிறக்கும்‌, இகவாழ்வு 


துன்பம்‌ உடையதாகும்‌. கேதுவின்‌ பாதிப்பால்‌ விபத்துக்கள்‌, பாரிச 


49 


வாயு, தோல்‌ நோய்கள்‌, நீர்க்கட்டி, கொப்பளங்கள்‌, தேமல்‌, 


யிற்றுவலி போன்றவை தோன்றும்‌”. 


2 


“கேது சிவந்த, கொடூர பார்வை உடையவராகவும்‌, 
விஷமான வார்த்தை உடையவராகவும்‌, உயர்ந்த உடல்‌ 


கொண்டவராகவும்‌ இருப்பார்‌. கைகளில்‌ ஆயுதம்‌ ஏந்தியிருப்பவர்‌. 





விலக்கப்பட்ட இனத்தைச்‌ சார்ந்தவர்‌. புகை போன்ற நிறம்‌ 
கொண்டவர்‌. எப்பொழுதும்‌ புகையை சுவாசித்துக்‌ கொண்டிருப்பவர்‌. 
காயமுற்ற உடல்‌ உறுப்புகள்‌ உடையவர்‌. மெலிந்தவர்‌. பொறாமை 
நிரம்பப்‌ பெற்றவர்‌. கேதுவிற்கு மண்பாத்திரமும்‌, பல வண்ண 
ஆடையும்‌ உரியன. கேதுவிந்கு புதன்‌, சுக்கிரன்‌, சனி நட்பாகவும்‌, 





செவ்வாய்‌ சமமாகவும்‌, சூரியன்‌, சந்திரன்‌, குரு பகையாகவும்‌ 
விளங்குபவர்‌”. ”” 

“கோள்கள்‌ நீச்சம்‌, அஸ்தமனம்‌, பகை வீடுகளில்‌ 
இருந்தாலும்‌, 6, 8 மற்றும்‌ 12 ஆகிய வீடுகளில்‌ இருந்தாலும்‌ 
பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும்‌. இங்கு இவர்கள்‌ தீயபலன்களே 
தருகின்றனர்‌. இதர இடங்களில்‌ கோள்கள்‌ வலிமை உடையவர்‌. 


சுபர்‌. எனவே நற்பலன்‌ தருபவர்‌.” 


66 


பல இறைவழிபாடு, மருத்துவர்‌, மோட்சம்‌, அனைத்து 





செல்வங்கள்‌, உருக்கி நோய்‌, வலி, காய்ச்சல்‌, மாந்திரீகக்‌ கலை, 
உறுதியின்மை, பிரும்ம ஞானம்‌, கண்வலி, மூடத்தன்மை, தத்துவம்‌, 
அனைத்து இன்பம்‌ அனுபவித்தல்‌, அதிர்ஷ்டம்‌, பகைவர்‌ தொல்லை, 
தந்தைவழிப்‌ பாட்டனார்‌, வயிற்றுப்‌ புண்‌, உடல்கட்டி போன்ற 


நோய்கள்‌ ஆகியவை கேதுவின்‌ செயல்பாடூகளாகும்‌”.”' 


“கேதுவிற்கு வடமேற்குத்‌ திசையும்‌, சிகப்பு நிறமும்‌ 
ரீதியானது. கேது ஞானியாதல்‌, சாமியாராதல்‌, யோகியாதல்‌, 


டித்து ஊரை ஏமாற்றுதல்‌, தபம்‌, செபம்‌, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டூ 
mb பெறுதல்‌. முயற்சிகளில்‌ தோல்வி, சிறைவாசம்‌, சிறைகளில்‌ 





பி 
சித்தராதல்‌, உண்மை பக்தனாயிருத்தல்‌ (அ) போலி பக்தனாக 
ந்‌ 
ப 


50 


வேலை பார்த்தல்‌, குடிப்பழக்கம்‌, லாகிரி வஸ்துக்கள்‌ உபயோகம்‌, 
போதை மாத்திரை (௮) போதை ஊசிகள்‌ உபயோகம்‌, கஞ்சா, 
அபினிஉபயோகம்‌, மறைந்து வாழ்தல்‌, இழிவான தொழில்‌ செய்தல்‌, 
ஊர்‌ சுற்றித்‌ திரிதல்‌, அதிக அறிவுக்கூர்மை, சாமார்த்தியம்‌, 
திடசித்தம்‌, வைராக்கியம்‌, செம்பாம்பு, விஷத்தினால்‌ கண்டம்‌, 
குஷ்டநோய்‌ முதலானவற்றைக்‌ குறிக்கும்‌””.”2 

“குற்றவியல்‌ சிந்தனை, குறுக்குப்‌ புத்தி, இரக்கமின்மை, 
தகாத செயல்‌, குறுக்கு வழியில்‌ சம்பாதித்தல்‌, பொய்‌, வீண்‌ 
விவாதம்‌, மற்றவர்களுக்கு சாதகமாகப்‌ பேசுவது போல்‌ நடித்தல்‌, 
பொய்யான குற்றச்சாட்டு, வீண்வழக்கு, பொய்யான பத்திரம்‌ 
தயாரித்தல்‌, வதந்தியைக்‌ பரப்புதல்‌, கல்வியில்‌ சிறப்பு, கலப்படம்‌, 
புதிய உற்பத்தி, கூடுகல்‌ சந்தேகம்‌ அதிகம்‌, தெய்வவழிபாடு, 
யோகாசனம்‌, நாள்பட்ட புண்‌, புற்று நோய்‌, இலஞ்சம்‌, வஞ்சம்‌, 
பேராசை மிக்க பங்குதாரர்‌, குற்றவியல்‌ நடவடிக்கை மூலம்‌ 
பிரச்சினை, தகாத செயல்களால்‌ வஞ்சிக்கப்படுதல்‌, குற்றவியல்‌ 
சம்பந்தமான செயல்பாடு, கலப்படம்‌, ஏமாற்றுதல்‌, போலி பொருள்‌ 
தயாரித்தல்‌, ஆசிட்‌, கெமிக்கல்ஸ்‌, மருந்து சம்பந்தமான துறைகள்‌, 
தகாத நண்பர்கள்‌, தகுதிக்கு மீறிய பேராசை, இரகசிய 
திட்டங்களைத்‌ தீட்டல்‌, சதிவேலை, மறைமுகமாக செயல்பாடுகள்‌ 


முதலியவை”. 


“இதர தெய்வங்களின்‌ வழிபாடு, வைத்தியர்‌, மோட்சம்‌, 
ஷயரோகம்‌, வலி, மகாதவம்‌, அதிர்ஷ்டத்தின்‌ அரவணைப்பு, மந்திர 
சாத்திரம்‌, நிலையற்ற மனம்‌, வயிறு மற்றும்‌ கண்வியாதி, 
மூடத்தனம்‌, மெளன விரதம்‌, வேதாந்தம்‌, பாக்கியம்‌, வைராக்கியம்‌, 


பெரியம்மை, வேனல்கட்டி முதலிய வியாதிகள்‌ ஆகியவை”. 


“ஆன்மீகம்‌, ஞானம்‌, விபசாரம்‌, தாராள தாமம்‌, 
அனைத்துவச்‌ செல்வங்கள்‌, தாய்வழிப்‌ பாட்டன்‌, பாவத்‌ தொழில்‌, 


பகைவர்‌ தொல்லை, ஏழ்மை, அரசதண்டனை, பெருநோய்‌, 


51 


விஷபாண்டு, தீ விபத்து, நிலையற்ற எண்ணம்‌, விலங்கின அறிவு, 
பில்லி, சூன்யம்‌ போன்றவை”. 

“ஞானம்‌, மாதாமகன்‌, கபடத்‌ தொழில்‌, கீழ்குலத்‌ தொழில்‌, 
பாபத்‌ தொழில்‌, பரதேசஜீவனம்‌, விரணம்‌, குஷ்டம்‌, வயிற்றுவலி, 
அக்கினி கண்டம்‌, அகங்காரம்‌, அசுகம்‌, சிறைப்படல்‌ 
இவைகட்கெல்லாம்‌ கேதுவே காரகன்‌”. 

1.6. ஒன்பது கோள்களின்‌ பாவக காரகங்கள்‌ 
1.6.1. கரியன்‌ 

“பெருமதிப்பு, சுயநலம்‌, பணியின்‌ அடிப்படையில்‌ அந்தஸ்து, 
நிர்வாகத்‌ திறன்‌, அரசினால்‌ தனஇலாபம்‌, பித்தளைப்‌ பொருட்கள்‌, 
கட்டளையிடுதல்‌, வரிப்பணம்‌, பட்டாக்கள்‌, சம்பத்துகள்‌, பொருட்கள்‌, 
தகப்பனாரின்‌ கடைசிக்‌ காலபத்திரம்‌, அரசியல்‌, ஒப்பந்தம்‌, 
கெளரவமான மகன்‌, காம இச்சைகளில்‌ ஈடுபாடின்மை, எலும்புகளில்‌ 
நோய்‌, சட்டப்படியான பிரிவு, அரசினால்‌ கடன்‌ அல்லது உதவி, 
வழக்கு, உஷ்ண நோய்‌, அரசினால்‌ திருமணம்‌, அதிகாரமிக்க 
மனைவி, கண்காணிப்பு, இன்ஸ்யூரன்ஸ்‌, தண்டனை, தொல்லை, 
தானம்‌ பெறுதல்‌, உயர்கல்வி, கெளரவப்‌ பதவி, ஒப்பந்தப்‌ பயணம்‌, 
குத்தகை, பணி அதிகாரம்‌, நம்பிக்கை, உடைமைகளை 
பாதுகாத்தல்‌, வெகுமதி, அரசு அதிகாரிகள்‌ நண்பர்களாதல்‌, வெற்றி, 
வரி, கடன்பாக்கி, அரசுதடைகள்‌ அல்லது அடக்குதல்‌ போன்றவை 
சூரியனின்‌ காரகங்களாகும்‌. பொதுவாகச்‌ சூரியன்‌ அரசு தொடர்புபட்ட 
செயல்களைச்‌ செய்பவராவார்‌”.”” 

1.6.2. சந்திரனின்‌ பாவக காரகங்கள்‌ 

“வேகமான சிந்தனைத்திறன்‌, புத்திக்கூர்மை, நீர்பாங்கான 
உடல்வாகு, ஞாபகசக்தி, விரைவான தனவரவு, வெள்ளி, 
அலுமினியம்‌ சம்பந்தமானது. நல்லதெளிவான பேச்சாற்றல்‌, குழப்ப 
மனோநிலை, விரைவான தகவல்‌ தொடர்பு, ஒப்பந்தம்‌, நல்லகல்வி, 


விவசாயநிலம்‌, எண்ணெய்க்கிணறு, நீர்பாங்கான இடத்தில்‌ வசித்தல்‌, 


52 


விரைவான காதல்‌ உறவுகள்‌, கலைத்துறையில்‌ மிகுந்தஆற்றல்‌, 
வேகமாக மற்றவர்களுக்கு இணங்குதல்‌, நீர்‌, இரத்தம்‌ தொடர்பான 
நோய்‌, விரைவான பணவரவு, வேகமான வெற்றி, இளம்‌ வயதுப்‌ 
பெண்‌, வேகமான புணர்ச்சி, அடிக்கடி மனமாற்றம்‌ உடையவர்‌, 
விரைவில்‌ மற்றவர்களுக்கு இணங்கிவிடூதல்‌, நீரினால்‌ கண்டம்‌, 
தாய்மூலம்‌ பிரச்சினை, ஞாபகசக்தி குறைதல்‌, உடலில்‌ உள்ள நூர்‌ 
குறைதல்‌, இரத்தம்‌ குறைதல்‌, நல்‌ ஆராய்ச்சித்‌ திறன்‌, வேகமான 
பயணம்‌, தாய்மூலம்‌ கெளரவம்‌ அடைதல்‌, நல்ல உயர்கல்வி, 
கேள்வி ஞானம்‌ உடையவர்‌, HT சம்பந்தமான திரவம்‌, எண்ணெய்‌, 


வெள்ளி, அலுமினியம்‌, பால்‌, அரிசி போன்ற முறைகளில்‌ பணி, 


சுறுசுறுப்பான துறைகளில்‌ பணி, சுறுசுறுப்பான நண்பர்கள்‌, 
புத்திக்கூர்மையானவர்கள்‌, வேகமாகத்‌ தனது விருப்பங்களை 
நிறைவேற்றுதல்‌, தாய்மூலம்‌ மறைமுகத்‌ தொல்லை, 


விளைநிலங்களுக்கு மூலதனம்‌ செய்தல்‌, சோம்பல்‌ நிறைந்த 
தோற்றம்‌” 
1.6.3. செவ்வாயின்‌ பாவக காரகங்கள்‌ 
“முன்கோபம்‌, முரட்டு நடவடிக்கை, எவரையும்‌ மதியாமை, 
ஆணவம்‌, காம இச்சை அதிகம்‌ உடையவர்‌, முரட்டுத்தனமான 
பேச்சாற்றல்‌, பொய்‌, மற்றவர்களை தன்னுடைய பேச்சால்‌ 
துன்பப்படுத்துதல்‌, ஊதாரித்தனம்‌, செம்பு உலோகங்கள்‌, வூர்‌, 
தன்னம்பிக்கை, காதுகளில்‌ கோளாறு, வாந்தி, இடமாற்றம்‌, துணிந்த 
செயல்‌, வீடு, நிலம்‌, இயந்திரம்‌, வேளாண்மை ஈடுபாடு, மது 
போதைகளில்‌ நாட்டம்‌, தசைப்‌ பகுதியில்‌ கோளாறுகள்‌, 
உஷ்ணசம்பந்தமான தொல்லை, காரமான உணவு உண்ணுதல்‌, 
ஒழுக்கமில்லாத மனைவி, காமஇச்சை அதிகம்‌ உடையவர்‌, சத்துரு 
தொல்லை ஏற்படும்‌. வெறித்தனமான புணர்ச்சி, வேளாண்மைக்‌ 
கல்வி, முறையற்ற உறவுகள்‌, உடல்‌ பெருத்தல்‌, வீக்கம்‌, 
பொறியியல்‌ கல்வி, தனியார்‌ பணி, அதிகாரம்‌ உள்ள பணி, 
தொழிற்சாலை, வீடு, நிலம்‌, வாகனம்‌, வேளாண்மைத்‌ தொழில்‌, 
53 


ஊதாரித்தனமான நண்பர்கள்‌, ஒழுக்கமின்மை, சுயநலம்‌, 
பேராசைகள்‌ உண்டு, சத்துரு தொல்லை, தீவிரவாதத்தன்மை, 
கமுக்கமான ஆய்வு, வீடு, நிலம்‌, வாகனம்‌ முதலியவற்றில்‌ 
மூலதனம்‌ செய்தல்‌, ஊதாரித்தனம்‌”. 
1.6.4. புதனின்‌ பாவக காரகங்கள்‌ 

“நகைச்சுவைப்‌ பேச்சு, புத்திக்‌ கூர்மை, ஞாபகசக்தி, 
மெலிந்த உடல்‌, அனைவரிடமும்‌ நன்கு பழகுதல்‌, நல்ல தெளிவான 
பேச்சு, நல்ல கருத்துக்களைக்‌ கூறுதல்‌, விலை மதிப்புமிக்க 
கருவிகள்‌, இரட்டைக்குரல்‌, விரைந்த செயல்பாடு, எழுத்து, கணிதம்‌, 
பேச்சு இவைகளில்‌ நாட்டம்‌, கணிதம்‌, கல்வி, நுண்ணிய கருவிகள்‌, 
நூல்கள்‌, சுற்றுச்‌ சுவர்‌, வீடு, இரட்டிப்பான பொருட்கள்‌, ஒன்றுக்கு 
மேற்பட்ட காதல்‌, மெலிந்த பெண்களை விரும்புதல்‌, கலை 
நுணுக்கம்‌, கணிதம்‌, நளினம்‌ மிக்க பேச்சாற்றல்‌, நரம்பு மண்டலம்‌, 
ஞாபகசக்தி, உணார்வுப்பலன்‌, இரத்தக்‌ குழாய்‌ முதலியவைகளில்‌ 
நோய்‌, கடன்‌ தவணைமுறையில்‌ பெறுதல்‌, ஒப்பந்தப்‌ பேச்சால்‌ 
வெற்றி, அடிமைத்தொழில்மூலம்‌ பணவரவு, இளவயதுப்‌ பெண்‌, 
துடிப்பான பேச்சாந்றல்‌, விரைந்த செயல்‌, புத்திக்கூர்மை, 
ஞாபகசக்தி உடைய மெலிந்த உடல்வாகு உடைய பெண்‌ அல்லது 
பங்குதாரர்‌, ஒரு முறைக்கு இருமுறை புணர்ச்சி செய்தல்‌, இரகசியக்‌ 
குறிப்பு, எழுத்து, ஒப்பந்தம்‌ மூலம்‌ பிரச்சினை, நரம்பு இரத்தநாளம்‌, 
கணிதத்தவறு, பொறியியல்‌ சம்பந்தமான உயர்கல்வி, கணித 
சோதிட ஆய்வு, ஒப்பந்தக்காரர்‌, கணிதங்கள்‌, தணிக்கையாளர்‌, 
கணக்கர்‌, ஏஜெண்ட்‌, புரோக்கர்‌ தொழில்‌, உல்லாசமான நண்பர்கள்‌, 
இன்பம்‌, பேராசைகள்‌, இரகசிய நடவடிக்கை, பல பெண்களுடன்‌ 
புணர்ச்சி செய்து மகிழ்தல்‌, மருத்துவம்‌, ஆய்வு”.£ 


1.6.5. குருவின்‌ பாவக காரகங்கள்‌ 





“பெரிய மனிதத்‌ தோற்றம்‌, பொன்‌ பொருட்கள்‌ ஏற்படும்‌, 


உண்மை பேசுதல்‌, ஆலோசகர்‌, பஞ்சாயத்துத்‌ தலைவர்‌, நல்ல 


54 


பேச்சாற்றல்‌, கல்வி, தேவாலயங்கள்‌ கட்டுதல்‌, அரண்மனைகள்‌, 
மாளிகை வீடு, புத்திக்கூர்மை, தெய்வவழிபாடு, கூடுதல்‌ கொழுப்பு 
சம்பந்தமான நோய்‌, பெரிய மனிதரை வெற்றி கொள்ளல்‌, பெரிய 
தொகைக்‌ கடன்‌, அமைதியான உண்மையான பணிவான மனைவி 
அல்லது பங்குதாரரைத்‌ தொடர்பு கொள்ளும்‌ சட்ட நடவடிக்கையால்‌ 
தண்டிக்கப்படுவர்‌. இன்ஸ்யூரன்ஸ்‌ பணம்‌ சட்டப்படி கிடைத்தல்‌, 
தேடாத செல்வம்‌, யாத்திரை, கோவில்‌ பணியில்‌ ஈடுபடுவர்‌, 
கெளரவப்‌ பதவி வகித்தல்‌, புகழைத்தரும்‌, உயர்பதவி வகிப்பவர்‌, 
சட்டங்களுக்கு உட்படுவார்‌, சந்தோஷம்‌ நிறைந்த வாழ்க்கையை 
ஏற்படுத்தும்‌, உண்மையான நண்பர்கள்‌, கல்வியில்‌ சிறப்பு, இரகசிய 
சட்ட ஆலோசனையில்‌ ஈடுபடச்‌ செய்யும்‌ சட்டப்படியான மூலதனம்‌ 
அல்லது செலவு செய்தல்‌”. 
1.6.6. சுக்கிரனின்‌ பாவக காரகங்கள்‌ 

“தன்னை அழகுபடுத்துதல்‌, அலங்காரம்‌ செய்தல்‌, மகிழ்ச்சி 
உயர்வான சிந்தனை, கெளரவம்‌, அந்தஸ்து கூடுதல்‌, காமம்‌, 
வசீகரம்‌, நல்ல அழகான பேச்சாந்றல்‌, அலங்காரப்‌ பொருள்‌, 
இரத்தினம்‌, வாசனைப்‌ பொருட்கள்‌, பெருஞ்செல்வ நிலை, உற்சாகம்‌ 
நிறைந்த மனம்‌, அதிகமான தகவல்‌ தொடர்டபு, அடிக்கடி தன்னை 
மாற்றிக்‌ கொள்ளல்‌, கூடுதல்‌ பயணம்‌, வாகனம்‌, விவசாயம்‌. கல்வி, 


அலங்கரித்தல்‌. கலை பொருள்‌ சம்பந்தமானது, வீடு, திரையரங்கு, 





விடுதி, உல்லாச விடுதி, கலை சம்பந்தமானது, இன்ப காதல்‌, 
உல்லாசம்‌, மது, மாது, கேளிக்கை விருந்து, காமகுணமுள்ள, 
அழகான குழந்தை, உடலில்‌ உள்ள நா சம்பந்தமான சர்க்கரை 
நோய்‌, இன்பமான கடன்‌ வரவு, வெற்றி, கணவன்‌ மனைவி பிரிவு, 
புகழ்‌, காமகுணம்‌ நிறைந்த அழகான தன்‌ வயதுக்கு ஒத்த பெண்‌, 
இன்பம்‌ நிறைந்த மனைவி, பங்குதாரர்‌, பெண்களால்‌ அசிங்கம்‌, 
அவமானம்‌, சந்தோஷக்‌ குறைவு, உல்லாசக்‌ குறைவு, வாகன 
விபத்து, விவசாய ஆய்வு, அலங்கரித்தல்‌, மோட்டார்‌ சம்பந்தமான 
கல்வி, உல்லாசப்‌ பயணம்‌, இயல்‌, இசை, நாடகம்‌, கலை 
55 


சம்பந்தமானது. கண்ணாடி, பீங்கான்‌, பிளாஸ்டிக்‌, கவர்ச்சிப்‌ பொருள்‌, 
அழகு சாதனப்‌ பொருட்கள்‌, ஸ்டோர்‌ சம்பந்தமான துறைகள்‌, 
இன்பமான நண்பர்கள்‌, விருந்து, கேளிக்கை, பேராசை, வெற்றி, 
விரைவில்‌ ஆசை பாத்தியாதல்‌, பெண்கள்‌ விஷயத்தில்‌ இரகசிய 
ஈடுபாடு, கலை சம்பந்தமான ஆய்வு, பலதாரக்‌ கலப்பு, வீடு, 
வாகனம்‌, பெண்கள்‌ மூலம்‌ செலவு அல்லது மூலதனம்‌”. 
1.6.7. சனியின்‌ பாவக காரகங்கள்‌ 

“தாழ்வு எண்ணம்‌, கோழைத்தனம்‌, எவரையும்‌ நம்புவது 
இல்லை, மந்தபுத்தி, சந்தேகக்குணம்‌, கூடுதல்‌ பொய்‌, சப்தமில்லாத 
பேச்சு, கருமித்தனம்‌, பிறா பொருள்மீது பேராசை கொள்ளல்‌, பயந்த 
தன்மை, மனநோய்‌, தனது கருத்துக்களை வெளியில்‌ gw அச்சம்‌ 
கொள்ளுதல்‌, விரைவில்லாத ஈடுபாடு, தாமதம்‌, மரம்‌, கருப்புநிறப்‌ 
பொருட்கள்‌, இரும்பு சாமான்கள்‌, மாதக்கல்வி, தரிசுநிலங்கள்‌, 
அழுக்கடைந்த இடங்களில்‌ வசித்தல்‌, ஒழுக்கமில்லாத துக்கமான 
காதல்‌ உறவு, இன்பமின்மை, மந்த புத்தி உடைய குழந்தை, 
கீழ்த்தரத்தாருடன்‌ காதல்‌ உறவு, தோல்‌ சம்பந்தமான நோய்கள்‌, 
சிறியதொகை, சிரமத்தின்பேரில்‌ கடன்‌, கூலி வேலைகள்‌, 
பணவரவில்‌ தாமதம்‌, நிலையற்ற மனைவி, வயதுக்கு மூத்த பெண்‌, 
ஒழுக்கமில்லாத குணம்‌, பொய்யான நடிப்பு, விபத்து, தற்கொலை, 
புத்தியை இழத்தல்‌, ஞாபகசக்திக்‌ குறைவு, நல்லஆய்வு 
சம்பந்தமான கல்வி, தாமதமான மாற்றங்கள்‌, தகுதிக்குக்‌ குறைந்த 
அல்லது முதுமைப்‌ பெண்ணிடம்‌ முறையந்ற தொடர்பு, நிலையான 





தொழில்‌, அதிகஉழைப்பு, தாமதமான உயர்வுகள்‌ அல்லது 
ஆசைகளை வெளியே காட்டிக்‌ கொள்ளாமை, இரகசிய செயல்‌, 
ஆய்வு, சேமிப்பு, அந்தரங்க வாழ்க்கையில்‌ சிக்கல்கள்‌ ஏற்படுதல்‌”. 
1.6.8. இராகுவின்‌ பாவக காரகங்கள்‌ 

“உடல்‌ உறுப்புகள்‌ பெரியதாக இருத்தல்‌, மூர்க்ககுணம்‌, 


கூடுதல்‌ போக இச்சை, சுயநலம்‌, பேராசை மிக்கவர்‌, பூர்வீக 


56 


சொத்து, தனம்‌, தற்புகழ்ச்சியான பேச்சாற்றல்‌, பிறநாட்டின்‌ பணம்‌, 
அமைதியான மனநிலை, சுவாசக்‌ கோளாறுகள்‌, மனோதைரியம்‌, 
பூரவீக உடமைகளை இழத்தல்‌, பூர்வீகச்‌ சொத்து, நல்ல கல்வி, 
சன்னியாச வாழ்க்கை, கூடுதல்‌ காதல்‌ வேட்டை, முறைதவறிய 
காதல்‌ உறவு, ஓரினச்‌ சோக்கை உறவுகள்‌, சுவாசக்‌ கோளாறு, 
இடப்புறத்தில்‌ பாதிப்புகள்‌, செயல்திறன்‌ குறைவு, அன்னியரால்‌ 
இலாபம்‌, புணர்ச்சியில்‌ ஈடுபாடு, அலித்தன்மை, அன்னிய சமயத்தவர்‌ 
கூட்டு, அன்னிய சமயத்தினரால்‌ தொல்லை, பூர்வீகச்‌ சொத்துக்கள்‌ 
மூலம்‌ பிரச்சினை, சுவாசித்தலில்‌ தடை, பலமொழிக்‌ கல்வி, 
ஆய்வாளர்‌, உடல்‌ உறுப்புகளை மாற்றிக்‌ கொள்ளல்‌, கெளரவம்‌ 
அந்தஸ்து உள்ள பணி, அலித்தன்மை, ஒழுக்கமில்லாத நண்பர்கள்‌, 
மது, மாது கேளிக்கைகளில்‌ கூடுதல்‌ ஈடுபாடு, சிறைத்தண்டனை, 
சிறையிலிருந்து தப்பித்தல்‌, பலதாரக்‌ கூட்டு போக இச்சை”. 
1.6.9. கேதுவின்‌ பாவக காரகங்கள்‌ 

“குற்றவியல்‌ சிந்தனை, குறுக்குப்‌ புத்தி, இரக்கமின்மை, 
தகாத செயல்‌, தன்னை அழகுபடுத்துவதில்லை, குறுக்கு வழியில்‌ 
சம்பாதித்தல்‌, பொய்‌, வீண்விவாதம்‌, மற்றவர்களுக்கு சாதகமாகப்‌ 
பேசுவதுபோல்‌ நடித்தல்‌, பொய்யான குற்றச்சாட்டு, பொய்கடிதம்‌, 
வீண்வழக்கு, பொய்யான பத்திரம்‌ தயாரித்தல்‌, வதந்தியைப்‌ 
பரப்புதல்‌, கல்வியில்‌ சிறப்பு, சட்டம்‌, கலப்படம்‌, புதிய உற்பத்தி, 
பயிர்த்‌ தொழில்‌ இவைகளில்‌ நாட்டம்‌, அங்கஹீனமான பெண்களை 
விரும்புதல்‌, கூடுதல்‌ சந்தேகம்‌, தெய்வ வழிபாடு, யோகாசனம்‌, 
உடலில்‌ உள்ள நீர்ப்பகுதியில்‌ கோளாறு, நாட்பட்டபுண்‌, புற்றுநோய்‌, 
வியாபாரம்மூலம்‌ இலாபம்‌, குறுக்கு வழியில்‌ வருமானம்‌, இலஞ்சம்‌, 
வஞ்சம்‌, சூது நிறைந்த பெண்‌, உடல்‌ ஊனமுள்ள மனைவி, ஓரினப்‌ 
புணர்ச்சி ஈடுபாடு, பேராசை மிக்க பங்குதாரர்‌, குற்றவியல்‌ 
நடவடிக்கைமூலம்‌ பிரச்சினை, உடலில்‌ உள்ள நீர்பகுதிகள்‌ 
குறைவு, ஏமாற்றம்‌ அடைதல்‌, தகாத செயல்களால்‌ 
வஞ்சிக்கப்படுதல்‌, உயர்தரக்‌ கல்வி, வியாபாரம்‌, பொறியியல்‌, 

57 


வழக்கறிஞர்‌ மற்றும்‌ குற்றவியல்‌ சம்பந்தமான செயல்பாடு உடைய 
உயர்கல்வி, கலப்படம்‌, ஏமாற்றுதல்‌, போலிப்பொருள்‌ தயாரித்தல்‌, 
ஆசிட்‌, கெமிக்கல்ஸ்‌, மருந்து சம்பந்தமான துறைகள்‌, தகாத 
நண்பர்கள்‌, தகுதிக்குமீறிப்‌ பேராசை, சுயநலம்‌, கபடத்தன்மை, 
இரகசிய திட்டங்களைத்‌ தீட்டல்‌, கொள்ளை அடித்தல்‌, சதிவேலை, 
மறைமுகமான செயல்பாடுகள்‌”, 
1.7. கோள்களின்‌ தொழில்களுக்கான விளக்கம்‌ 

“பின்னலாடை முதலாளிப்‌ பணிக்குக்‌ காரகக்‌ கோள்களாக 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, மற்றும்‌ கேது ஆகியவை அறியப்பட்டுள்ளது. 
ஆகவே இக்‌ கோள்களின்‌ தொழில்கள்‌ பற்றிய விளக்கம்‌ 
தரப்பட்டுள்ளது. அவற்றில்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கான தொழில்‌ 
அமைப்புகளும்‌ காணப்படுகின்றன”. 
1.7.1. சுக்கிரனின்‌ தொழில்கள்‌ 

“பாடகர்‌, நடனக்‌ கலைஞர்‌, இசையமைப்பாளர்‌, கலைஞர்‌, 
நடிகர்‌, விபச்சாரிகள்‌, மற்றவரை மகிழ்விக்கும்‌ கலைஞர்‌, 
கைவினைஞர்‌, விற்பனை பிரதிநிதிகள்‌, நா சூழ்ந்த இடங்கள்‌, 
அமைதி எற்படூத்தும்‌ இராசதந்திர நிபுணர்‌ போன்றவை சுக்கிரனின்‌ 
தொழில்கள”.?” “பாடகர்கள்‌, செல்வந்தர்கள்‌, புலனின்ப நாட்டம்‌ 
உடையவர்கள்‌, வணிகர்‌, ஆடல்‌ கலைஞர்கள்‌, நெசவு வேலை 


புரிபவர்கள்‌, விலைமகளிர போன்றவை”. 


“கவிஞராதல்‌, புகழ்‌ பெந்ற பாடகராதல்‌ அல்லது 
நடனத்தில்‌ புகழ்‌ பெறல்‌, சினிமா படம்‌ எடுத்தல்‌, சவுளிக்கடை, 
நகைக்கடை, பூக்கடை, வளையல்கடை, செண்ட்‌ வியாபாரம்‌, 
கட்பீஸ்கடை, வெல்ல வியாபாரம்‌, செனரல்‌ மாச்செண்ட்‌, ஆப்டிகல்‌ 
ஸ்டோர்‌, அழகுசாதன நிலையம்‌, பஸ்‌, லாரி சர்வீஸ்‌ நடத்துதல்‌ 


முதலான தொழில்கள்‌ KSAT OI EMU” P 


“அழகுத்துறைகள்‌, ஆடம்பரத்துறைகள்‌, பொழுது 
போக்குத்துறைகள்‌, வாகனத்துறைகள்‌, வெளிநாட்டுத்‌ தொடர்புகள்‌, 
58 


மிகைப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள்‌, பெண்கள்‌ தொடர்புபட்ட 
அனைத்துத்‌ துறைகள்‌, பல்பொருள்‌ அங்காடிகள்‌ ஆகிய இவற்றின்‌ 
உட்பிரிவுகளாக உள்ள பல்வேறு துறைகளின்‌ தொழில்களுக்கும்‌ 


è $ - 99 70 
சுக்கிரன்‌ காரகமாக அமைவார்‌”. 


“அழகுபடுத்தும்‌ இன்டீரியர்‌ டெகரேசன்‌, அழகு நிலையம்‌, 
அழகு சாதனப்‌ பொருட்கள்‌ தயாரிப்பு, விற்பனை, மதுபானம்‌ மற்றும்‌ 
குளிர்பானங்கள்‌ தயாரிப்பு, விற்பனை, பேக்கரி ஷாப்‌, இனிப்புப்‌ 
பண்டங்கள்‌, கணிப்பொறிப்‌ முதலியன?” “நாட்டியம்‌, பாட்டு, நடிப்பு. 
பெயிண்டிங்‌, சித்திர வேலைப்பாடு, ஆடம்பரப்‌ பொருள்‌ தயாரிப்பு, 
விற்பனை, உயர்ரக சவுளி, தயாரிப்பு, 9 ரத்தினம்‌, நகை 
வியாபாரம்‌, சினிமா தயாரிப்பு மற்றும்‌ விநியோகம்‌, பழம்‌, 
புஷ்பங்கள்‌, வெற்றிலை பாக்குக்கடை, தொலைக்காட்சிப்‌ பெட்டி, 
வானொலிப்பெட்டி போன்ற அனைத்தும்‌”.”” 

1.7.2. சந்திரனின்‌ தொழில்கள்‌ 

“நீர்‌, நீர்‌ தொடர்பான தொழில்கள்‌”. “விவசாயி, நீர்வாழ்‌ 
உயிரினங்களால்‌ வாழ்க்கை நடத்துபவா”.”* “டீக்கடை, ஓட்டல்கடை, 
சாபத்கடை, மதுக்கடை, சலவைத்தொழில்‌, கறவைமாடூகள்‌, பால்‌, 
தயிர்‌, மோர்‌, வெண்ணெய்‌ வியாபாரம்‌, முத்துவியாபாரம்‌, மீன்‌ 
வியாபாரம்‌, உய்பு வியாபாரம்‌, கடந்படையில்‌ சேருதல்‌, 
கடற்பயணம்‌, மாலுமியாதல்‌, படகோட்டுதல்‌, எழுத்தாளர்‌, கவிஞர்‌, 
பொதுசனத்‌ தொடர்பு அதிகாரியாகப்‌ பணி. வெள்ளி வியாபாரம்‌, 
ஈயம்‌ பூசுதல்‌, அரிசிவியாபாரம்‌, எழுத்தாளர்‌, கவிஞர்‌ போன்றவை 
சந்திரனின்‌ தொழில்களாகும்‌”.”* 

“வேளாண்மை, வெள்ளி, பஞ்சு, நூல்‌, உணவு, துணி. 
மீன்பிடித்தல்‌, குளிர்பானம்‌, வெற்றிலை பாக்கு, படகு, கப்பல்‌, பால்‌, 
மதுவகை, பெட்ரோல்‌, நா தொடர்பான தொழில்கள்‌, கதை, 
கவிதைத்‌ துறைகள்‌ ஆகியவற்றின்‌ தொடர்பான பல்வேறு துறைத்‌ 
தொழில்களும்‌ சந்திரனிற்குரியது”.”” “கடல்‌ சம்பந்தப்பட்ட தொழில்‌, 

59 


மருந்து, உணவுவிடுதி, நிர்வாகம்‌, தங்கும்‌ விடுதி, உணவுப்‌ 
பொருட்கள்‌, காய்கறி, பழங்கள்‌, சாப்பிடும்‌ பொருட்கள்‌, நீர்ப்பொருள்‌, 
மூலிகைவகை, சந்தனம்‌ போன்ற வாசனைப்‌ பொருட்கள்‌, 
நவரத்தினங்களில்‌ முத்து, பட்டுத்துணி, வெண்ணிறப்‌ பொருட்கள்‌, 
சங்கு, பால்‌, தயிர்‌, தண்ணீரில்‌ இருக்கும்‌ மீன்‌, ஈரல்‌, போன்றவற்றில்‌ 
வியாபாரம்‌, ஏற்றுமதி, இறக்குமதி போன்றவை. வீடூ கட்டூதல்‌, 
தானிய வியாபாரம்‌, துணி, உணவு வியாபாரம்‌, வட்டித்‌ தொழில்‌, 
நெய்‌, தேன்‌ வியாபாரம்‌, சங்கு முத்து வியாபாரம்‌, நர்ஸ்‌, 
மருத்துவச்சி, மீனவர்‌, படகோட்டி, ஆயில்‌ மருந்து, பெட்ரோல்‌, 
காட்டுப்‌ பொருள்‌ வியாபாரம்‌, பரிகாரம்‌ மற்றும்‌ சாந்தி செய்தல்‌”.”” 
1.7.3. கேதுவின்‌ தொழில்கள்‌ 

“பிரசங்கம்‌ செய்பவர்‌, புதிதாகக்‌ கண்டுபிடிப்பவர்‌, 
மனோதத்துவ நிபுணர்‌, சோதிடர்‌, திருடன்‌, விதவை, வழக்குகள்‌, 
பொற்கொல்லர்‌, விமான ஓட்டிகள்‌, சிற்பிகள்‌ போன்றவை கேதுவின்‌ 
தொழில்கள்‌”. 
“ஞானியாதல்‌, சாமியாராதல்‌, யோகியாதல்‌, சித்தராதல்‌, 
சிறைகளில்‌ வேலை பார்த்தல்‌, இழிவான தொழில்‌, சிகப்புநிறப்‌ 





பொருட்கள்‌ வியாபாரம்‌ முதலியவை. ஆன்மீகத்‌ துறைகள்‌. 
தத்துவத்துறைகள்‌, மருத்துவத்‌ துறைகள்‌, ஆன்மீக 
அறக்கட்டளைகள்‌, இயற்கையினால்‌ ஏற்படும்‌ பெரும்‌ விபத்துகளில்‌ 
உதவும்‌ மறுவாழ்வுத்துறைகள்‌, வெளிநாட்டுத்‌ தொடர்புடைய 
தொழில்கள்‌ ஆகியவற்றின்‌ உட்பிரிவுத்துநைகளிள்‌ 
தொழில்களுக்குக்‌ காரகனாகக்‌ கேது உள்ளார்‌”.”” “மருத்துவம்‌, 
சோதிடம்‌, வேதசாத்திரம்‌, ஆன்மீகம்‌, புரோகிதம்‌, அறக்கட்டளை, 
நிர்வாகம்‌, அயல்நாட்டுத்‌ தொடர்புடைய தொழில்‌ முதலியன. 
மந்திரம்‌ ஜெபித்தல்‌, தெய்வ உபாசனை, விரக்தி, வைராக்கியம்‌, 
ஞானம்‌, கபடம்‌, மயக்கம்‌ தரும்‌ பொருட்கள்‌, வெளிதேச வாழ்க்கை, 


நாடுவிட்டு நாடு ஓடி வாழும்‌ நிலை முதலியன”. £0 


60 


18 தொகுப்புரை 

இவ்வியலில்‌ சோதிடவியலின்‌ வரலாறு, 9 கோள்களின்‌ 
பொதுத்‌ தன்மைகள்‌, பின்னலாடைத்‌ தொழிலுக்கான காரகக்‌ 
கோள்களான சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது ஆகியவற்றின்‌ 
காரகக்‌ குணங்கள்‌, 9 கோள்களின்‌ பாவக காரகங்கள்‌, சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது கோள்களின்‌ தொழில்கள்‌ ஆகியவை பற்றி 
அறியப்பட்டு இருக்கிறது. 


61 


01. 
02. 
03. 
04. 
05. 
06. 
07. 
08. 
09. 
10. 
11. 
12. 
13. 
14. 
15; 
16. 
17: 
18. 
19. 
20. 
21. 
22: 
23. 


24. 


25. 


26. 
27. 
28. 


அடிக்குறிப்புகள்‌ 


புலிப்பாணி சுந்தரவரதாச்சாரியார்‌ சோதிட சகலாதிகாரம்‌ 06 
டி.விமலன்‌ நவீன கால சோதிட வளர்ச்சி 30 
டி.விமலன்‌ மேற்கத்திய சோதிடம்‌ 02 
தி.மகாலட்சுமி. சாதக அலங்காரம்‌ 12 
மேலது 12 
மேலது 13 
தி.மகாலட்சுமி சோதிட அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ 12 
டி.விமலன்‌ அடிப்படை சோதிடவியல்‌ 45 
மேலது 45 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள்ஜோதிஷ வித்யா வாரிதி 117 
மேலது. 
மேலது. 
மேலது 118 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள்பலித சோதிஷம்‌ 70 
மேலது 71 
டி.விமலன்‌ உத்திரகாலாம்ருதம்‌ 12 
டி.விமலன்‌ சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 20 
மேலது 20 
மேலது 20 
மேலது 20 
டி.விமலன்‌ நவீன கால சோதிட வளர்ச்சி 43 
டி.விமலன்‌ பிருகத்‌ சாதகம்‌ 41 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திரகாலாமிர்தம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 164 
டி.விமலன்‌ வால்மீகி இராமாயணத்தில்‌ சோதிடவியலின்‌ 
கோட்பாடுகள்‌ 222 
பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ குடூம்ப சோதிடம்‌ 
கீழாத்தூர்‌ ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ 47 
மேலது 47 
டி.விமலன்‌ அடிப்படை சோதிடவியல்‌ 35 
மேலது 36 


62 


29. 
30. 
31. 
32. 
33. 


34. 


35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 


44. 


45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 
55. 


56. 


மேலது 36 


சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 112 
மேலது 112 
மேலது 112 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ பலித சோதிஷம்‌ 67 
மேலது 67 
டி.விமலன்‌ உத்திரகாலாம்ருதம்‌ 08 
டி.விமலன்‌ சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 16 
மேலது 17 
மேலது 17 
மேலது 17 
டி.விமலன்‌ நவீன கால சோதிட வளர்ச்சி 36 
விமலன்‌ பிருகத்‌ சாதகம்‌ 41 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திரகாலாமிர்தம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 160 


டி.விமலன்‌ வால்மீகி இராமாயணத்தில்‌ சோதிடவியலின்‌ 


கோட்பாடுகள்‌ 221 
பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ குடும்ப சோதிடம்‌ 
கீழாத்தூர்‌ ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ 46 
டி.விமலன்‌ அடிப்படை சோதிடவியல்‌ 51 
மேலது 51 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 121 
மேலது 121 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ பலித சோதிஷம்‌ 72 
மேலது 72 
டி.விமலன்‌ உத்திரகாலாம்ருதம்‌ 15 
டி.விமலன்‌ சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 22 
டி.விமலன்‌ நவீன கால சோதிட வளர்ச்சி 49 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திரகாலாமிர்தம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 168 
டி.விமலன்‌ வால்மீகி இராமாயணத்தில்‌ சோதிடவியலின்‌ 
கோட்பாடுகள்‌ 223 
பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ குடும்ப சோதிடம்‌ 
கீழாத்தூர்‌ ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ 48 


63 


ST: 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
71. 
72. 
73. 
74. 
75: 
76. 
FIS 
78. 
79. 
80. 


சுப்பிரமணிய 
மேலது 
டி.விமலன்‌ 
டி.விமலன்‌ 
மேலது 
மேலது 
சுப்பிரமணிய 
மேலது 
டி.விமலன்‌ 
விமலன்‌ 
மேலது 
சுப்பிரமணிய 
டி.விமலன்‌ 
மேலது 
மேலது 
மேலது 
சுப்பிரமணிய 
மேலது 
டி.விமலன்‌ 
டி.விமலன்‌ 
மேலது 
சுப்பிரமணிய 
டி.விமலன்‌ 
மேலது 


சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 
பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 


தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்பகுப்பாய்வு 


சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 
பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 


தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்பகுப்பாய்வு 


சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 


தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்பகுப்பாய்வு 


சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 
பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 


தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்பகுப்பாய்வு 


சாஸ்திரிகள்‌ ஜோதிஷ வித்யா வாரிதி 


தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்பகுப்பாய்வு 


64 


117 
71 
21 
04 
04 
04 
112 
67 
17 
02 
02 
121 
05 
05 
04 
04 
112 
67 
17 
02 
02 
121 
05 
05 





பின்னலாடைத்‌ தொழிலின்‌ வரலாறும்‌, 
அதன்‌ சார்புத்‌ தொழில்களும்‌ 


65 


இயல்‌ - 2 


பின்னலாடைத்‌ தொழிலின்‌ வரலாறும்‌, அதன்‌ சார்புத்‌ 


தொழில்களும்‌ 


2.0. அறிமுகவுரை 

இவ்வியலில்‌ பின்னலாடை தோன்றிய வரலாறு, 
பின்னலாடைத்‌ தொழிலின்‌ சார்புத்‌ தொழில்களின்‌ விவரம்‌, அவற்றின்‌ 
எண்ணிக்கை விவரம்‌, பன்னிரு பாவகம்‌ குறிப்பிடும்‌ தன்மைகள்‌, 
காரகக்‌ கோள்களான சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது 
ஆகியவற்றின்‌ தொழில்கள்‌, இலக்கின, நான்காம்‌ மற்றும்‌ பத்தாம்‌ 
பாவகச்‌ செயல்பாடுகள்‌, இலக்கின, நான்காம்‌ மற்றும்‌ பத்தாம்‌ 
பாவகங்களில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது கோள்கள்‌ 
நிற்பதால்‌ ஏற்படும்‌ பலன்கள்‌, பன்னிரு  இலக்கினப்படியான 
பின்னலாடை முதலாளிகளின்‌ குணங்கள்‌ ஆகியவை பற்றி 
அறியப்பட இருக்கிறது. 
2.1. திருப்பூரில்‌ பின்னலாடை தோன்றிய வரலாறு 

1589ஆம்‌ ஆண்டு இங்கிலாந்தில்‌ வில்லியம்‌ லீ என்பவர்‌ 
முதல்‌ பின்னலாடை இயந்திரத்தை கண்டு பிடித்துத்‌ தொழில்‌ 
ரீதியாக இங்கிலாந்து மற்றும்‌ ஜரோப்பிய நாடுகளில்‌ அறிமுகம்‌ 
செய்தார்‌. 1893ஆம்‌ ஆண்டு கொல்கத்தாவில்‌ கித்தார்‌ போர்‌ 
துறைமுகப்பகுதியில்‌ இந்தியாவிலேயே முதன்முதலாகப்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ தொடங்கப்பட்டது. அன்று முதல்‌ பனியன்‌ 
தொழில்‌ கல்கத்தாவைச்‌ சுற்றிலும்‌ பிரிவினையாகாத கிழக்கு 
வங்காளத்தின்‌ நாராயண்கஞ்ச்‌ மற்றும்‌ பா.'.பனா ஆகிய 
இடங்களிலும்‌  1945-50ஆம்‌ ஆண்டுக்குமேல்‌ தென்னிந்தியாவின்‌ 
திருப்பூரிலும்‌ வளரத்‌ துவங்கியது. இந்தியாவின்‌ பல இடங்களில்‌ 
பின்னர்‌ இத்தொழில்‌ சிறிது சிறிதாகப்‌ பரவத்‌ துவங்கியது. 


66 


பனியன்‌ மற்றும்‌ இதைச்‌ சார்ந்த நிறுவனங்களில்‌ மொத்தம்‌ 
சுமார்‌ மூன்று இலட்சத்திற்குமேல்‌ தொழிலாளர்கள்‌ வேலை 
செய்கிறார்கள்‌. திருப்பூர்‌ நிறுவனங்களில்‌ வேலை செய்யும்‌ 
தொழிலாளர்கள்‌ நமது மாநிலத்தின்‌ பல பகுதியிலிருந்தும்‌ அண்டை 
மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற 
மாநிலங்களிலிருந்தும்‌ பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள்‌ 
இங்குவந்து வேலைசெய்து வருகிறார்கள்‌. தொழிலாளர்கள்‌ 
பற்றாக்குறையால்‌ யார்‌ வேலைக்கு வந்தாலும்‌ அவர்களுக்கு 
வேலையில்லையென்று கூறுவதில்லை. வேலைக்கு ஆட்கள்‌ தேவை 
என்ற விளம்பரப்‌ பலகை திருப்பூரில்‌ பல வீதிகளிலும்‌ காணலாம்‌. 

திருப்பூரின்‌ இன்றைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்‌ அன்று 
திறமையான தொழிலாளர்களாக இருந்தவர்களின்‌ கடுமையான 
உழைப்பினால்தான்‌ அவர்களில்‌ பலரும்‌ இன்று முதலாளிகளாக 
மாறியுள்ளனர்‌. 1950-51ஆம்‌ ஆண்டுகளில்‌ திருப்பூரில்‌ பிரமுகராக 
இருந்த திரு.எஸ்‌.ஏ.காதர அவர்களின்‌ உறவினர்கள்‌ கேரளமாநிலம்‌ 
கண்ணனூரில்‌ வசித்து வந்தனர்‌. அவர்கள்‌ பம்பாய்‌, கல்கத்தா, 
டில்லி நகரங்களில்‌ துணி வியாபாரம்‌ செய்து வந்தனர்‌. அப்பொழுது 
வடநாட்டு நிறுவனங்களின்‌ உதவியுடன்‌ பனியன்‌ உள்ளாடைகள்‌ 
தயாரிக்கும்‌ தொழில்‌ திருப்பூரில்‌ எஸ்‌.ஏ.காதரால்‌ தொடங்கப்பட்டது. 
காதர்‌ தனது பனியன்‌ தயாரிக்கும்‌ தொழிற்சாலைக்குக்‌ காதர்நிட்டிங்‌ 
என்று பெயர்‌ சூட்டினார்‌. இதுவே திருப்பூர்‌ பனியன்‌ 
தொழிற்சாலையில்‌ முதலாவதாகும்‌. 

கோவை மாவட்டத்தில்‌ அதிகளவு பஞ்சாலைத்‌ தொழில்‌ 
மில்கள்‌ இயங்கி வந்த காரணத்தாலும்‌. திருப்பூரில்‌ பருத்தி 
அரைவை ஆலைகள்‌, பஞ்சு வர்த்தகத்‌ தொழில்கள்‌ அதிக அளவு 
இயங்கி வந்தது. திருப்பூரைச்‌ சுற்றி அதிகளவு கிராமங்கள்‌ 
இருந்ததால்‌ குறைந்த சம்பளத்தில்‌ அதிக ஆட்கள்‌ பனியன்‌ 
தொழிலுக்குக்‌ கிடைக்க வாய்ப்பும்‌ இருந்தது. திருப்பூரில்‌ தட்ப, 
வெப்பநிலை ஆண்டு முழுவதும்‌ 20 முதல்‌ 30 டிகிரி வரை ஆகும்‌. 


67 


இச்சூம்நிலை நூல்‌ மூலம்‌ பின்னலாடைகள்‌ தயாரிக்கும்‌ தொழிலுக்கு 
ஏற்றதாக இருந்ததால்‌ திருப்பூரில்‌ படிப்படியாகப்‌ பனியன்‌ தொழில்‌ 
தொடங்கப்பட்டு நல்ல முன்னேற்றம்‌ ஏற்பட்டது. 

1955ஆம்‌ ஆண்டிலிருந்து அதிக அளவில்‌ வணிகர்கள்‌ 
பனியன்‌ தொழிலில்‌ ஈடுபட ஆர்வம்‌ காட்டி வந்தார்கள்‌. கோவை 
ஈரோடு மாவட்டத்தில்‌ சுமார்‌ ஒரு இலட்சம்‌ ஏக்கருக்கு மேலாக 
பருத்திப்‌ பயிர்‌ சாகுபடி செய்யப்பப்படுகிறது. இருப்பினும்‌ 
மூலப்பொருளான பருத்தி விற்பனையில்‌ திருப்பூர்‌ முதலிடம்‌ 
வகிக்கிறது. பருத்தி அரைவை ஆலைகளில்‌, பருத்தி 
அரைக்கப்பட்டூப்‌ பஞ்சு விதைகள்‌ தனித்‌ தனியாகப்‌ பிரிக்கப்பட்டன. 
பிரிக்கப்பட்ட பஞ்சு கோவை மற்றும்‌ திண்டுக்கல்‌ மாவட்டங்களில்‌ 
உள்ள பஞ்சாலைகளில்‌ கொள்முதல்‌ செய்யப்பட்டன. 
அப்பஞ்சுகளில்‌ பெரும்பகுதி பனியன்‌ ஆலைகளுக்குத்‌ தேவைப்படும்‌ 
நூல்‌ கோன்களாக மாற்றம்‌ செய்யப்பட்டு திருப்பூரைச்‌ சுற்றியுள்ள 
பனியன்‌ கம்பெனிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டன. இச்சூழல்‌ 
திருப்பூர்‌ பனியன்‌ தொழிலுக்கு மிகவும்‌ முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்‌ 
கொடுத்தது. பனியன்‌ தொழிலைச்‌ சார்ந்து பல்வேறு தொழில்கள்‌ 





தொடங்கப்‌ பெற்றன. 
2.2. பின்னலாடைத்‌ தொழில்‌ சார்பு தொழில்களின்‌ விபரம்‌ 

1. பனியன்‌ அரைவு ஆலைகள்‌ (நூல்களிலிருந்து பனியன்‌ 
துணியாக மாற்றும்‌ தொழில்‌) 

2. சாயம்‌ நீக்கும்‌ ஆலைகள்‌ (பிளீச்சிங்‌ பாக்டரி) (உற்பத்தி 
செய்யப்பட்ட பழுப்பு நிற பனியன்‌ துணிகளை 
வெள்ளைநிறமாக மாற்றும்‌ தொழில்‌) 

3. சாயம்‌ ஏற்றும்‌ ஆலைகள்‌ (டையிங்‌ கம்பெனி) தேவைப்படும்‌ 
வர்ணத்தை ஏற்றுதல்‌. 

4. கேலண்டரிங்‌ ஆலைகள்‌ - வெள்ளைத்‌ துணி அல்லது 
சாயம்‌ ஏற்றிய பனியன்‌ துணிகளை நீராவிமூலமாகக்‌ 


காயவைத்து அயான்‌ செய்தல்‌. 


68 


10. 


11. 


12. 


பனியன்‌ பவர்‌ டேபிள்‌ தொழில்கள்‌ (ஆர்டருக்கு ஏற்ப 
பனியன்‌ அளவு வாரியாக வெட்டுதல்‌, வெட்டப்பட்ட 
பனியன்களைப்‌ பிளாட்லாக்‌, ஓவர்லாக்‌ இயந்திரங்களைக்‌ 
கொண்டும்‌ பிசிரு பார்த்தல்‌, எண்ணெய்க்கறை எடுத்தல்‌, 
ஓரம்‌ தைத்தல்‌, லேபிள்‌ வைத்தல்‌) 

அயர்ன்‌ செய்து பாக்கிங்‌ செய்தல்‌ (அளவு வாரியாகத்‌ தரம்‌ 
சரிபார்த்த பனியன்களை நீராவிகொண்டு தேய்த்துப்‌ 
பாலித்தீன்‌, அட்டைப்‌ பெட்டிகளில்‌ போடுதல்‌) 
உள்ளாடைகளுக்குத்‌ தேவையான லேபிள்கள்‌ தயார்‌ 
செய்தல்‌. 

தயார்‌ செய்யப்பட்ட ஜட்டி, டிரங்க்ஸ்‌ போன்றவைகளுக்கு 
டேப்‌ பொருத்துதல்‌. 

பனியன்களுக்குத்‌ தேவையான முகப்பு, பாக்கெட்‌, பிரிண்டிங்‌ 
போடுதல்‌. 

பனியன்‌ ஆடைகளுக்குத்‌ தேவைப்படும்‌ எம்பிராய்டரி, 
பிரிண்டிங்‌ போடுதல்‌. 





பனியன்‌ உள்ளாடைகளுக்குத்‌ தேவையான காஜா, பட்டன்‌ 
சார்பு தொழில்‌. 
விற்பனைக்கு பேக்‌ செய்த பனியன்களை வைக்க லேபிள்‌, 


அட்டைப்‌ பெட்டி தயார்‌ செய்தல்‌. 


பின்னலாடைத்‌ தொழில்‌ சார்புத்‌ தொழில்களின்‌ எண்ணிக்கை விவரம்‌ 


1. 


வ SON அதன ட்‌ a S 


பேப்ரிகேஷன்‌ (துணி நிட்டிங்‌) - 900 எண்‌ 
சாயக்‌ கலவை - 810 எண்‌ 
ஸ்டீம்‌ லேண்டரீஸ்‌ - 320 எண்‌ 
காம்பேக்டிங்‌ - 400 எண்‌ 
ஸ்கிரீன்‌ பிரிண்டிங்‌ - 380 எண்‌ 
எம்பிராய்டரி - 220 எண்‌ 
அட்டைப்‌ பெட்டி தயாரித்தல்‌ - 110 எண்‌ 


69 


8. லேபிள்‌ தயாரித்தல்‌ - 160 எண்‌ 


9. பாலிதீன்‌ பை தயாரித்தல்‌ - 105 எண்‌ 
10. செக்கிங்‌ பிரிவுகள்‌ - 550 எண்‌ 
11. காஜா பட்டன்‌ - 100 எண்‌ 
12. தையல்‌ மற்றும்‌ இதர அமைப்புகள்‌ - 605 எண்‌ 


மேற்கண்ட சார்புத்‌ தொழில்கள்‌ அனைத்தும்‌ திருப்பூரைச்‌ சுற்றி 
இயங்கி வந்ததால்‌ அவரவர்‌ நிதி நிலை சக்திக்கு ஏற்பத்‌ பல 
சார்புத்‌ தொழில்களைத்‌ தேர்வு செய்து திருப்பூ என்ற ஒரு 
இடத்தில்‌ பல உப தொழில்கள்‌ தோன்றின. ஆகவே நேரடி 
விற்பனை செய்யக்‌ கூடிய கம்பெனி அதிபர்கள்‌ அந்தந்த சார்புத்‌ 
தொழில்‌ நிறுவனங்களிடம்‌ தங்கள்‌ ஆர்டரை வழங்கித்‌ தங்கள்‌ 
தேவையைப்‌ பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள்‌. மும்பை, டில்லி, 
கொல்கத்தா போன்ற பல வடஇந்திய நகரங்களில்‌ மொத்த 
விற்பனையாளர்கள்‌ திருப்பூரை அணுகி அவரவர்‌ விருப்பத்திற்கு 
ஏற்ப, தேவைக்கு ஏற்ப ஆர்டர்‌ செய்து, பனியன்களை வாங்கி 
விற்பனை செய்து வரும்‌ பழக்கம்‌ தொடர்கதையாகத்‌ தொடங்கி 
இன்னும்‌ நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள்மூலமாக விற்பனை 
செய்யப்படும்‌ இந்திய துணைக்கண்ட பனியன்‌ உள்ளாடைகளிள்‌ 


ஆர்டர்‌ மதிப்பீடு கீழ்க்கண்டவாறு அதிகமாகி உள்ளது. 


1950 - 1955 5 250 கோடி 
1955 2 1960 = 500 கோடி 
1960 = 1970 z 750 கோடி 
1970 $ 1980 ன்‌ 1250 கோடி 
1980 ž 1990 z 1750 கோடி 
1990 - 2000 E 2000 கோடி 
2000 - 2010 Š 2500 கோடி 
2010 s 2018 ன்‌ 18000 கோடி 


மேற்கண்ட விற்பனை வடமாநில நிறுவனங்கள்‌ மற்றும்‌ 
மொத்த விற்பனையாளர்களுக்கு (உதாரணமாக Lux, Hindustan 


70 


Lever மற்றும்‌ பெரிய Departmental Stores போன்ற 
நிறுவனங்களுக்கு) நேரிடையாக விற்பனை செய்யப்பட்டது. 

இது தவிர ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்‌। உள்ளாடை, 
உள்வர்த்தக நிறுவனங்கள்‌ உருவாகி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, 





ராஜஸ்தான்‌, குஜராத்‌, கொல்கத்தா, மும்பை, டில்லி, கர்நாடகா 
போன்ற அனைத்து மாநிலங்களிலும்‌ ஏஜெண்ட்‌ மூலமாகவும்‌, 
சில்லறைத்‌ துணிக்கடைகள்‌ மூலமாகவும்‌, Show Room 
மூலமாகவும்‌, பெரிய கம்பெனிகளின்‌ கூட்டுறவு சங்கங்கள்‌ 
மூலமாகவும்‌ கடந்த 25 ஆண்டுகளாகப்‌ பனியன்கள்‌, ஜட்டிகள்‌, டி 
சாட்‌ போன்றவை தயாரிக்கப்பட்டு விநியோகம்‌ செய்து வருகின்றனர்‌. 
இந்த நேரடி விற்பனை நிலையங்கள்மூலமாக விற்பனை 
செய்யப்பட்டு வரும்‌ பனியன்களின்‌ மொத்தமதிப்பு 1955 — 1960 
ஆண்டுகளில்‌ 250 கோடியாகத்‌ தொடங்கி தற்போது 22000 
கோடியை எட்டி உள்ளது. 

இந்தியத்‌ துணைக்கண்டத்தில்‌ விற்பனை செய்யப்படும்‌ பனியன்‌ 
போன்ற உள்ளாடைகளின்‌ மதிப்பு தற்சமயம்‌ ரூ.5000 கோடிமுதல்‌ 
ரூ.22000 கோடியாக உயர்ந்து உள்ளது குறிப்பிடத்தக்கது. 
சீதோஷ்ணநிலை மூலப்‌ பொருட்கள்‌ மிகஅருகில்‌ கிடைக்கும்‌ 
சூழ்நிலை, ஆலைகளில்‌ பணிபுரிய அபரிமிதமான எண்ணிக்கையில்‌ 





கூலி ஆட்கள்‌ கிடைக்கும்‌ வாய்ப்பு திருப்பூரில்‌ இருந்து வருகிறது. 
எனவே பல்வேறு பனியன்‌ சார்புத்‌ தொழில்கள்‌ செய்யக்கூடிய 
பனியன்‌ நிர்வாகிகள்‌, அதிபர்கள்‌, பங்குதாராகள்‌ ஆகியோர்களின்‌ 


சாதகங்களில்‌ அந்தக்கோள்களின்‌ தாக்கம்‌ காரணமாக இந்தப்‌ 





பனியன்‌ உள்ளா உபசார்புத்‌ தொழில்களைத்‌ தொடங்கி 


நடத்திட வழி வகுத்துள்ளது என்பதை ஆய்வுசெய்து அதன்‌ 
காரணங்களை அறிவதே இவ்வாய்வின்‌ முக்கிய நோக்கமாகும்‌. 





71 


2.3. பன்னிரு பாவம்‌ குறிப்பிடும்‌ தன்மைகள்‌ 
“இலக்கின - ஜென்ம ஸ்தானம்‌ - முதல்‌ பாவகம்‌ 

உடலமைப்பு, உறுப்புகள்‌, மகிழ்ச்சி, துன்பம்‌, முதுமை, 
உண்மையறிதல்‌, புகழ்‌, கனவு, வலிமை, கண்ணியம்‌, அரசியல்‌, 
ஆயுள்‌, அமைதியான குணம்‌, வயது, தோற்றம்‌, தற்பெருமை 
அல்லது செருக்கு பிழைப்பு, மற்றவருக்காகச்‌ சூதாடுதல்‌, பெயருக்கு 
களங்கம்‌, கெளரவம்‌, தூக்கம்‌, செயல்திறன்‌, மற்றவர்‌ பணத்தை 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌, மற்றவர்களை அவமதிக்கும்‌ போக்கு, 
நோயிலிருந்து விடுதலை பெறல்‌, மனநிறைவின்மை, 
இயற்கைத்தன்மை, கால்நடைகளைக்‌ காப்பாற்றும்‌ தன்மை, 
நல்லொழுக்கப்‌ பாதிப்பு, தன்‌ இனத்தினரால்‌ தன்‌ பெயருக்கு 
களங்கம்‌ ஏற்படுதல்‌”. 

“இயல்பான உயரம்‌, நிறம்‌, அமைப்பு, வடிவம்‌, உடல்‌, 
ஆரோக்கியம்‌, கற்பனைத்‌ திறன்‌, சீரம்‌, ஒழுக்க குணம்‌, ஈண்மை, 
கெளரவம்‌, நன்மை, தீமைகள்‌, தலை, முகத்தின்‌ மேல்‌ பாகம்‌, 
ஆயுள்‌, சூதாட்டம்‌, கல்வி, நெடுந்தூரப்பயணப்படி ஓடிவிடுதல்‌, எடுத்த 
செயலில்‌ வெற்றி அல்லது தோல்வி, வாழ்க்கையில்‌ போராட்டம்‌, 
நாட்டு மக்களைக்‌ கேள்வி கேட்பவர்‌ போன்றவை இலக்கினத்தின்‌ 
மூலம்‌ அறியலாம்‌”.£ 


66 


உடல்‌, உறுப்புகள்‌, சந்தோஷம்‌, வருத்தம்‌, முதுமை, 
உண்மையறிதல்‌, அறிவு, பிறந்த இடம்‌, பிரபலம்‌, புகழ்‌, கண்ணியம்‌, 
கனவுகள்‌, பலம்‌, பெருந்தன்மை, அரசியல்‌ வாழ்க்கை, ஆயுள்‌, 
சாந்தம்‌, வயது, தலைமுடி, தோற்றம்‌, சுயமரியாதை, ஜீவனம்‌, 
அடுத்தவருக்காகச்‌ சூதாடூதல்‌, நிந்தை, இழுக்கு, 
கெளரவிக்கப்படுதல்‌, தோல்‌, தூக்கம்‌, பாண்டித்தியம்‌, செல்வம்‌, 
அவமதிப்பு, பழிவாங்கும்‌ போக்கு, வியாதியிலிருந்து விடுதலை, 
கைவிடும்‌ தன்மை, செயலாற்றும்‌ திறமை, கால்நடைகளைக்‌ 


காப்பாற்றும்‌ முயற்சி”. 


72 


தன - வாக்கு - குடும்ப எம்தானம்‌ - இரண்டாம்‌ பாவகம்‌ 

“பேசும்‌ திறன்‌, செல்வச்‌ செழிப்பு, புனித நூல்களில்‌ 
நம்பிக்கை, பிறருக்கு உதவுதல்‌, இன்பமாயிருத்தல்‌, மெய்மையும்‌, 
பொய்மையும்‌, உறுதி செய்தல்‌, குடும்பஉறவு, மென்மையானபேச்சு, 


பரந்த மனப்பாங்கு, முயற்சியுடன்‌ செல்வத்தை சேமித்தல்‌, நட்பு, 





நண்பர்‌, சிறப்பான உயர்வு, தடங்கலற்ற சொற்பொழிவுத்திறன்‌. 
கற்புடமை, தன்னடக்கம்‌, நிலையான எண்ணம்‌, வாழும்‌ திறன்‌ 


4 


முதலியன”. 
“அதிர்ஷ்டம்‌, ஒருவருடைய சக்தி, துணை, சொந்தக்‌ 


கருத்துக்களை விளக்கும்‌ தன்மை, பார்வை, வலதுகண்‌, ஞாபகசக்தி 





அதிகரித்தல்‌, கந்பனை, நாக்கு, மூக்கு, பந்கள்‌, தாடையும்‌, 
கன்னமும்‌, வாக்குத்‌ திறமை, மெய்‌ (௮) பொய்‌, பேச்சில்‌ 
மிருதுத்தன்மை, பணஅலுவல்கள்‌, ஊதியம்‌, இலாபம்‌ அல்லது 
நட்டம்‌, நகைகள்‌, விலை மதிப்புள்ள இரத்தினக்‌ கற்கள்‌, 
உலோகங்கள்‌, பத்திரங்கள்‌, விற்பனை செய்யத்தக்க அல்லது 
மாற்றத்தக்கதான செல்லுமதிகள்‌, ஊதாரித்தன்மை, ஊதியங்கள்‌, 
தனம்‌ வரும்‌ வழி போன்றவை இரண்டாம்‌ பாவம்மூலம்‌ அறியலாம்‌”.” 

“வாக்கு, செல்வம்‌, தெய்வீகமத நூல்களில்‌ நம்பிக்கை, 
மற்றவர்களைப்‌ பேணுதல்‌, செளகரியங்களை அனுபவித்தல்‌, 
கண்கள்‌, துணிகள்‌, நகைகள்‌, வைரம்‌ மற்றும்‌ விலையுயர்ந்த 
கற்கள்‌, செம்பு, தாமிரம்‌, முத்து, தீரமானம்‌ செய்தல்‌ அல்லது 
கட்டூப்படூத்துதல்‌, செயற்கைப்‌ பொருட்கள்‌, குடும்பம்‌, மிருதுவான 
பேச்சு, பெருந்தன்மை, தாம சிந்தை, செல்வம்‌ சேக்கும்‌ முயற்சி, 
பரோபகாரம்‌, சிறந்த சொல்வன்மை, பணிவு, திடசிந்தை, 
செல்வாக்கான வாழ்க்கை முதலியன”. 
சகோதர - தைரிய - வீரிய ஸ்தானம்‌ - மூண்றாம்‌ பாவகம்‌ 

“வீரம்‌, உடன்‌ பிறந்தவர்கள்‌, போர்‌, செவிகள்‌, கால்கள்‌, 
குழப்பமான மனம்‌, தகுதி, சொர்க்கம்‌. துன்பம்‌ ஏற்படுதல்‌, கனவு, 

73 


படைவீரர்‌, சிறந்த வீரம்‌, நெருங்கிய உறவினர்கள்‌, நண்பர்‌, 
சொத்துப்‌ பிரிவினை, அணிகலன்கள்‌, கல்வி கற்றல்‌, 
பொழுதுபோக்கு, உடல்வலிமை, இலாபம்‌, உடல்மூலமாக வளர்ச்சி, 
உயர்‌ பாரம்பரியம்‌, பணியாட்கள்‌, சமயப்‌ பணிகள்‌, பெருவணிகம்‌ 
முதலியன”.” 

“ஞாபக சக்தி, மனபலம்‌, கல்விப்‌ பயிற்சிக்கு ஏற்ற 
மனச்சார்பு, வீரம்‌, உறுதிப்பாடு, வாந்தி, பொய்‌ சொல்லுதல்‌, 
குறுகிய பயணம்‌, கையொப்பம்‌, சக்தியைக்‌ குறைத்தல்‌, எதிர்பாராத 
தொடர்பு, மிதிவண்டி, பேரூந்து, டிராம்‌ அல்லது புகைவண்டி, கடிதம்‌, 
போக்குவரத்து, தாள்‌, எழுத்து, கணக்கு வைத்தல்‌, கணிதம்‌, 
செய்திப்‌ போக்குவரத்து, தபால்‌ நிலையங்கள்‌, தபால்பெட்டி, தந்தி. 
அச்சுத்தந்தி, தொலைக்காட்சி, செய்திப்‌ போக்குவரத்து, வானொலி, 
வானொலி செய்திகள்‌, அடையாளங்கள்‌, விமானத்தபால்‌, நடூவர்‌, 
தூதுவர்‌, பறை சாற்றுபவர்‌, இதழ்‌ ஆசிரியர்‌, அறிவிப்பாளர்‌, 
வீடுமாற்றம்‌, நூலகம்‌, நூல்‌ சேகரிப்பு, வியாபாரம்‌, குத்தகை 
ஒப்பந்தம்‌, வீடு விற்பனை, தொலைபேசி போன்றவை 
மூன்றாம்பாவம்மூலம்‌ அறியலாம்‌”. £ 

“தைரியம்‌. சகோதரர்கள்‌. யுத்தம்‌. காதுகள்‌. நிலம்‌. தகுதி. 
படைவீரன்‌. பராக்கிரமம்‌. நெருங்கிய உறவினர்கள்‌. நண்பர்கள்‌. 
சக்தி. ஆபரணங்கள்‌. நற்பண்புகள்‌. கல்வி. பலம்‌. இலாபம்‌. 
பாரம்பரியம்‌. நன்னடத்தை. பெரும்‌ ஒப்பந்தம்‌. தனிப்பட்ட 
கடமைகளைச்‌ சரிவரச்‌ செய்தல்‌”.” 
மாத்ரு - வித்யா - சுக ஸ்தானம்‌ - நான்காம்‌ பாவகம்‌ 

“கல்வி கற்றல்‌, அரசு, வீடு, பயணம்‌, மனிதரால்‌ 
இயக்கப்படும்‌ வாகனங்கள்‌, எண்ணெய்க்‌ குளியல்‌, ஆடைகள்‌, 
சிறியகிணறு, நண்பர்கள்‌, நீர்‌. பால்‌, நறுமணப்பொருட்கள்‌, மகிழ்வான 
வாழ்வு, நற்பெயர்‌, மருத்துவத்துறையில்‌ அற்புதத்‌ திறமை, 
நம்பிக்கை, தவறான குற்றச்சாட்டு, வெற்றி, நிலம்‌, தோட்டம்‌, 


74 


தாய்வழி உறவு, தூய்மையான அறிவு, தந்தையின்‌ ஆயுள்‌, 
மனைவியின்‌ தொழில்‌, சேமிப்பு, மாளிகை, கலை, வீட்டின்‌ 
நுழைவிடம்‌, நிலையின்மை, தந்தைவழி சொத்து, களவு போன 
பொருட்கள்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ கண்டறிந்து உரைக்கும்‌ திறமை, 
நன்செய்‌ நிலத்தில்‌ விளைந்த தானியங்கள்‌ முதலியன”. 

“கல்லறை, தனிப்பட்டோரின்‌ செயல்கள்‌, அந்தரங்க 
வாழ்க்கை, ஞாபகச்‌ சின்னங்கள்‌, கல்விப்‌ பயிற்சி, அதிகசக்தி 
உற்பத்தி, ஒருவருடைய வீடு, வீட்டுக்குரிய சார்பு, அபூர்வப்‌ 
பொருட்கள்‌, வாகனங்கள்‌, நிலம்‌, தானிய வயல்‌, பண்ணைகள்‌, 
பழத்தோட்டங்கள்‌, சுரங்கங்கள்‌, தோட்டங்கள்‌, கட்டிடங்கள்‌, 
புராதனப்‌ பொருட்கள்‌, பரம்பரை சொத்துக்களும்‌, புதையல்களும்‌, 
பள்ளி, கல்லூரி, படகுகள்‌, எண்ணெய்‌ குளிப்பு, சிறுகிணறு, பால்‌, 
கூடாரம்‌, கலைஉற்பத்தி செய்தல்‌, விண்ணுலகிற்கான மூலிகைள்‌ 
முதலியவற்றை நான்காம்பாவம்‌ மூலம்‌ அறியலாம்‌”.”” 

“கல்வி, தேசிய அல்லது அரசாங்கப்‌ பணி, பிரயாணம்‌, 
வீடு, மற்ற வாகனங்கள்‌, ஆடைகள்‌, பானம்‌, பால்‌, வாசனைத்‌ 


திரவியங்கள்‌, மகிழ்ச்சியான வாழ்க்கை, நற்பெயர்‌, நம்பிக்கை, 





தவறான குற்றச்சாட்டு, மண்டபம்‌, வெற்றி, சோகம்‌ அல்லது 
தொல்லைதரும்‌ செயல்கள்‌, விவசாயம்‌, நிலம்‌, பல்வேறு புனிதமான 
ஏற்பாடுகள்‌, தூய்மையான திடமான அறிவு, சம்பாத்தியத்தைப்‌ 
பாதுகாத்தல்‌, அரண்மனை, சிற்பவேலை, நடத்தை, புதிய வீட்டில்‌ 
குடிபுகுதல்‌ முதலியன”. 
பூர்வ புண்ணிய - புத்திர ஸ்தானம்‌ - ஐந்தாம்‌ பாவகம்‌ 

“சந்ததிகள்‌, தந்தையால்‌ செய்யப்படும்‌ புண்ணியச்‌ 
செயல்கள்‌, நல்லொழுக்கம்‌, இயந்திரக்கலை, மனம்‌, கற்றறிதல்‌, 
மதிநுட்பம்‌, நீதிக்கதைகள்‌, நற்செய்திகள்‌, தனக்கு விருப்பமான பல 
வழிகளிலும்‌ செயலாற்றுதல்‌, மூதாதையர்‌ சொத்து, வரும்‌ முன்‌ 
அறியும்‌ சக்தி, மனைவி வழி சொத்து, கணிகையர்‌ உறவு, ஆழ்ந்த 


75 


அறிவு, உறுதியான எண்ணம்‌, கண்ணியம்‌, செய்திகளை எழுதுதல்‌, 
நோயின்றி நன்றாக இருத்தல்‌, நட்பு, இலக்கியங்களைப்‌ படைத்தல்‌, 
வணிகத்தில்‌ ஈடுபாடு, குபேரச்செல்வம்‌, அன்னதானம்‌, 
பாவபுண்ணியம்‌ பார்த்தல்‌, வேதமந்திரங்களைப்‌ பயன்படுத்துதல்‌, 
அறிவாற்றல்‌, ஆழ்ந்தசிந்தனை, பணம்‌ ஈட்டும்‌ வழிகள்‌, 
உள்ளப்பூர்வமாகத்‌ திருப்தியடைதல்‌, ஆழ்ந்த புலமை, பாரம்பரிய 
அமைச்சரா பதவி முதலியன”.” 

“காதல்‌ விஷயங்கள்‌, கந்பழித்தல்‌, நல்லொழுக்கம்‌, 
உல்லாசம்‌, சுவையும்‌, அலங்காரம்‌, இயந்திரக்கலைகள்‌, விவேகம்‌, 
புண்ணியம்‌, பாவம்‌, பகுத்தறிதல்‌, தேவப்பிரயாணம்‌, சமயத்தைப்‌ 
பற்றிய சிந்தனை, ஆழ்ந்த படிப்பும்‌, அறிவும்‌, உல்லாசசம்பவம்‌, 
மந்திர உச்சாடனம்‌, வைதீக பழக்கங்கள்‌, உடலில்‌ உள்ள 
அணுக்கள்‌, நோயிலிருந்து விடுபடல்‌, ஒருவருடைய சந்ததி, 
குழந்தை, சித்திர மேதாவித்தனம்‌, பொழுதுபோக்கு, கொண்டாட்டம்‌, 
வினோத விளையாட்டு, விசித்திரக்கலை, ஆட்டம்‌. சினிமா, நாடகம்‌, 
சங்கீதம்‌, நடனம்‌, விருந்து, விழாக்கள்‌, சூதாட்டம்‌, சபை, அளவு 
கடந்த செல்வம்‌, குதிரைப்‌ பந்தயம்‌, பங்குகள்‌, உழைப்பில்லாத 
வருமானம்‌, லாட்டரி, பண்டமாற்று போன்றவை ஐந்தாம்‌ பாவகம்‌ 


மூலம்‌ அறியலாம்‌”. 


“குழந்தைகள்‌, தந்தையின்‌ புண்ணிய காரியங்கள்‌, 
நன்னடத்தை, சிற்ப வேலை, புத்தி, கல்வி, கர்ப்பம்‌, நற்பத்திரங்கள்‌, 
மந்திரப்‌ பிரயோகம்‌, பிதுரார்ஜித சொத்து, ஞான திருஷ்டி, மனைவி 
வழி சொத்து, ஆழ்ந்த ஞானம்‌, உறுதியான சிந்தை, இரகசியம்‌, 
நன்னடத்தை, நற்செய்தி, ஆரோக்கியம்‌, நட்புறவு, காவியங்களையும்‌ 
பிரபந்தங்களையும்‌ தொகுத்தல்‌, நற்பணிகளில்‌ பிரயத்தனம்‌, 
மந்திரம்‌, உபாசனை, தயவு தாட்சண்யம்‌, பாப புண்ணியம்‌ 


பார்த்தல்‌, ஜபங்களையும்‌ மந்திரங்களையும்‌ பிரயோகித்தல்‌, 


76 


பாண்டித்யம்‌, ஆழ்ந்த சிந்தனை, பணம்‌ சம்பாதிக்கும்‌ வழிகள்‌, 
இலக்கியத்தில்‌ புலமை முதலியன”.”” 
சத்ரு - ரோக - ருண எற்தானம்‌ - ஆறாம்‌ பாவகம்‌ 

“நோய்‌, இடையூறுகள்‌, தாய்வழி மாமன்‌, கபம்‌, உடலில்‌ 
ஏற்படும்‌ வீக்கம்‌, கொடுஞ்செயல்‌, மனநோய்‌, கட்டி, பகை, நோயுடன்‌ 
இருத்தல்‌, பால்வினை நோய்‌ ஏற்படுத்தும்‌ புண்‌, கடன்‌, பழிச்சொல்‌, 
பகைவரின்‌ மகிழ்ச்சி, எலும்புறுக்கி நோய்‌, வெப்பம்‌, காயம்‌, 
மனக்கவலை, கடுமையான வேதனை, பலருடன்‌ பகைத்தல்‌, 
தொடர்ச்சியான கண்நோய்‌ தொந்தரவு, பங்காளிகள்‌ வழியில்‌ 
தொந்தரவும்‌, அச்சமும்‌, இலாபம்‌, சோர்வு நிலை, நஞ்சு, கடும்‌ 
வயிற்றுவலி அல்லது வயிற்றுப்புண்‌, சுயமரியாதையைக்‌ 
காப்பாற்றுதல்‌, சிறுநீரகக்‌ கோளாறு, வயிற்றுப்‌ போக்கு, சேவை 
செய்தல்‌, களவு, ஆபத்து, சிறைச்சாலை, உடன்பிறப்புகளுடனும்‌, 
மற்றவர்களுடனும்‌ கருத்து வேறுபடுதல்‌ முதலியன”.* 

“வியாதியின்‌ வீடு, நோய்‌, பராமரிப்பு, உணவு, பகைமை, 
உடைகள்‌, ஆரோக்கிய சாத்திரம்‌, நேரம்‌ தப்பிய சாப்பாடு, சேவை, 
முடிவு, தொழிலாளர்கள்‌, வேலையாட்கள்‌, சிறு பிராணிகளைக்‌ 
கடனாக வாங்குதல்‌, வாடகை வீடு, சுகாதார மூலிகைகள்‌, போட்டிப்‌ 
பந்தயத்தில்‌ சாதகமான நிலைகள்‌, எதைத்‌ தொட்டாலும்‌ தடை, 
சித்தபேதம்‌, கருமித்தனம்‌, களவு, ஆபத்து, சிறைச்சாலை, 
கைத்தொழில்‌ போன்றவை ஆறாம்‌ பாவகத்தின்‌ மூலம்‌ அறியலாம”.** 

“வியாதி, தடை, யுத்தம்‌, தாய்மாமன்‌, கபம்‌, கட்டி, கொடூரச்‌ 
செயல்‌, பைத்தியம்‌, பெரியம்மை, பகை, எதிரி, கஞ்சத்தனம்‌, கடும்‌ 
சுவாசம்‌, மாம உறுப்பில்‌ கட்டி, கடன்கள்‌, அவதூறு, எதிரியின்‌ 
மகிழ்ச்சி, சயரோகம்‌, கணப்படுத்தக்கூடிய தேகக்கட்டு, காயம்‌, 
மனக்கவலை, வேதனை, பலராலும்‌ வெறுக்கப்படுதல்‌, கண்நோய்‌, 
எதிரிகளால்‌ நஷ்டம்‌, அறிவு அல்லது கீழே விழுதல்‌, சோர்வடைந்த 
நிலை, விஷம்‌, வயிற்றுப்புண்‌, விலங்கிடுதல்‌, சுயமரியாதையைக்‌ 


77 


காப்பாற்றுதல்‌, சிறுநீரகக்‌ கோளாறு, சீதபேதி, சிறைத்‌ தண்டனை 
முதலியன”. 
களத்திர ஸ்தானம்‌ - ஏழாம்‌ பாவகம்‌ 

“திருமணம்‌, கட்டுப்பாடற்ற உறவு, காதலித்து 
வெற்றியடைதல்‌, முறையான வழியிலிருந்து விலகுதல்‌, நறுமணப்‌ 
பொருள்‌, இசை, மஸ்கள்‌, சுவையான கார உணவுகளும்‌, 
பானங்கள்‌, பயணத்‌ தடங்கல்‌, ஞாபகமறதி நினைவிழத்தல்‌, 
கணவனின்‌ கற்புநிலை, இருமனைவிகள்‌, ஆண்‌ (அ) பெண்ணின்‌ 
மாமஉறுப்புகள்‌, வணிகம்‌, அன்பளிப்பு, செயல்திறன்‌ அறிதல்‌, 
பகைவரை அழித்தல்‌, வேறொரு இடத்தில்‌ பாதுகாக்கப்பட்ட பணம்‌, 
வாக்குவாதம்‌, வெளிநாடு, களவு முதலியன”. 

“ஒற்றுமையான வீடு அல்லது மண்ணினால்‌ இணைப்பு, 
கேள்வி கேட்பவர்‌, சட்டமுறையான கட்டுப்பாடு, வர்த்தகத்தில்‌ 
நம்மை சந்திக்கும்‌ நபர்‌, இருவர்‌ சண்டை, நீண்ட ஆயுளுக்கு 
அபாயம்‌, எதிரியிடமிருந்து நன்மை, தீமைகள்‌, சுக பரிமாந்றங்கள்‌, 
கெளரவமும்‌ மதிப்பும்‌ பெறல்‌, கொடுக்கல்‌ வாங்கல்‌ செய்பவர்‌, 
வழக்கு, அபராதம்‌, திருமணம்‌, விவாகம்‌, விவாகப்‌ பிரிவினை, 
குத்தகை, பிற நாடுகளில்‌ செல்வாக்கு, இழந்த பொருள்‌ மீட்பு, 





திருடனைப்பற்றி விசாரித்தல்‌, யுத்தம்‌, வெளிநாட்டு விவகாரங்கள்‌, 
சாவதேச வர்த்தகம்‌, பொதுக்கூட்டங்கள்‌, ஒருவரின்‌ வேலையாளை 
சுயமாக ஆதினப்படுத்துதல்‌ போன்றவை ஏழாம்‌ பாவகம்‌ மூலம்‌ 


அறியலாம””.2 


“கீழ்தரமான பெண்ணோடு விரோதம்‌, தாம்பூலம்‌ தரித்தல்‌, 
துணிமணிகள்‌ முதலானவை வாங்குதல்‌, வாணிபம்‌ அல்லது 
வியாபாரம்‌, பால்‌, நெய்‌ மற்றும்‌ தானியங்களால்‌ தயாரிக்கப்பட்ட 
உணவு, தான தருமங்கள்‌, பராக்கிரமம்‌, வெற்றி, உடல்‌உறவு, 


தத்துபுத்திரன்‌, நெய்யால்‌ செய்யப்பட்ட பலகாரங்கள்‌, சொந்தஇடம்‌ 


78 


அல்லது தூரமான இடம்‌, இரகசியமான பாலுறவு இன்பங்கள்‌ 
முதலியன”. 
ஆயுள்‌ - மாரக எங்தானம்‌ - எட்டாம்‌ பாவகம்‌ 

“ஆயுள்‌, மகிழ்ச்சி, தோல்வி, ஆயுள்‌ காப்பீட்டூப்‌ பணம்‌, 
வாடிய முகத்தோற்றம்‌, பில்லி சூனியம்‌, உணவிற்காகச்‌ 
சண்டையிடுதல்‌, சிறுநீரக நோய்‌, பேராபத்து, உடன்பிறப்பினரின்‌ 
பகைவர்‌, மனைவியை ஏளனம்‌ செய்தல்‌, பகைவரின்‌ கோட்டை, 
துன்பம்‌, சோம்பல்தனம்‌, அரசதண்டனை, அச்சம்‌, பணமிழப்பு, கடன்‌ 
கொடுத்தல்‌, மற்றவரின்‌ அறியாமையினால்‌ பணம்‌ பெறுதல்‌, நீடித்த, 
நிலை பெற்ற சொத்து, பாவம்‌, கொலை செய்தல்‌, உடல்‌ உறுப்பு 
சேதமாகுதல்‌, தலையை வெட்டூதல்‌, மனத்துயரம்‌, மன 
அமைதியைக்‌ குலைக்கும்‌ கதைகள்‌, தொடர்ச்சியான 
அதிரஷ்டமின்மை, தீய செயல்களைச்‌ செய்யும்‌ முயற்சி, போர்‌ 
சண்டை, கடுமையான மனத்துயரம்‌ முதலியன”. 

“ஆயுள்‌ நீட்டிப்பு, மரணத்தின்‌ வீடு, உரிமை, கடைசிக்கால 
உயில்‌ பத்திரம்‌, அஆயுள்காப்பீடு, மறுபிறப்பின்மை, இயற்கை 
அல்லது செயற்கை மரணம்‌, நீரில்‌ மூழ்கிவிடல்‌, தற்கொலை, 
துரதிர்ஷ்டம்‌, துக்கமும்‌ தளர்ச்சியும்‌, ஆபத்து, அறுவை வைத்தியம்‌, 
கடுமையான விபத்து, நோய்‌ அதிகரிப்பு, பயணத்தின்‌ கஷ்டம்‌, 
எதிரிகளால்‌ துன்புறுதல்‌, கற்பழிப்பு, உறுப்புகள்‌ சேதம்‌ அல்லது 
பழுதடைதல்‌, மரண சாசனப்‌ பொருள்‌, உதவிப்பணம்‌, மறையும்‌ 
பொருள்‌, துர்பாக்கியம்‌, வாக்குவாதம்‌, கவலை, நஷ்டப்படூவது, 
தாமதம்‌, நம்பி மோசமடைதல்‌, தோல்வி, நஷ்டம்‌, தடை, பழி, 
கெட்டபெயர்‌, விபத்து, பகைவரிடமிருந்து தப்பிதமான வழக்குகள்‌, 
ஆறு தாண்டுதல்‌, திருட்டு கொள்ளை, கோட்டையை 
முற்றுகையிடல்‌, போர்‌, சீதனம்‌, தேடாத செல்வம்‌, எதிர்பாராத 
இலாபம்‌, இலாபப்‌ பங்கு, வைத்திய உத்தியோகஸ்தர்கள்‌, ஆடு 


மாடு வெட்டும்‌ மண்டபம்‌, கசாப்புக்கார்‌, தனி இடங்கள்‌, பொது 


79 


மரணங்கள்‌, வெள்ளம்‌, நெருப்பு, பஞ்சம்‌, நிலநடுக்கம்‌, உள்நாட்டு 
ஆபத்து அல்லது துன்பம்‌, பிற நாடுகளுடன்‌ பணமூலமாகப்‌ 
பிணைப்பு, தேசிய ஏற்றுமதி, இறக்குமதி, பிற நாடுகளுக்குக்‌ 
கொடுக்க வேண்டிய கடன்‌, பற்றாக்குறை, வட்டி விகிதம்‌, 
செத்தவரின்‌ பணம்‌, பரிசுப்பத்திரம்‌ போன்றவை எட்டாம்‌ பாவகம்‌ 
மூலம்‌ அறியலாம””.” 


66 


ஆயுள்‌, சந்தோசம்‌, தூரத்து உறவினரின்‌ மரணம்‌, 
மரணத்தால்‌ ஏற்படும்‌ துக்கம்‌, களத்திலிருந்து விலகுதல்‌, 
இடைவிடாத தொந்தரவால்‌ வருத்தம்‌, சகோதரன்‌, பகைவன்‌, 
கணவன்‌ அல்லது மனைவியால்‌ உண்டாகும்‌ துன்பங்கள்‌, துக்கம்‌, 
அரசாங்கத்‌ தண்டனையைப்‌ பற்றிய பயம்‌, நஷ்டம்‌, கடன்கள்‌. 
துஷ்டனின்‌ வருகை, மிகுந்த தண்டனை முதலியன”.2* 

பாக்கிய - பித்ரு ஸ்தானம்‌ - ஒன்பதாம்‌ பாவகம்‌ 

“தருமம்‌, புண்ணியம்‌, புண்ணிய தாத்தமாடூதல்‌, 
பாவதண்டனை, பெரியோர்களுக்கு மரியாதை செய்தல்‌, மருந்துப்‌ 
பொருள்‌, ஒழுக்கம்‌, மனத்தூய்மை, இறைவழிபாடு, கற்பதற்காக 
தொடர்ந்து முயற்சி செய்தல்‌, சிறப்புபிரயாணம்‌. பெருஞ்செல்வம்‌, 
கொள்கை, கண்ணியம்‌, நீதிக்கதை, பயணம்‌, சமயச்சடங்கிற்காக 
குளித்தல்‌, ஊட்ட உணவு, நன்மக்களுடன்‌ சேருதல்‌, மகிழ்ச்சி, 
தந்‌ைத வழி சொத்து, அனைத்துவகை சொத்துக்கள்‌, பிரம்மஞானம்‌, 
வேதச்சடங்குகள்‌, பணப்புழக்கம்‌ முதலியன”. 

“நம்பிக்கை, விவேகம்‌, தெய்வ வழிபாடு, தத்துவ ஞானம்‌, 
சமயச்சார்பு, தியானம்‌, முன்யோசனை, ஆராய்ச்சி. புதியன 
கண்டுபிடித்தல்‌, கனவும்‌, காட்சியும்‌, ஆவிகளுடன்‌ தொடர்பு, 
சட்டரீதியான நடுநிலைமை, கடவுளுக்கு வணக்கம்‌, நீண்ட 
பயணங்கள்‌, கடல்‌ பிரயாணம்‌. வான்வழிப்‌ பயணம்‌, ஆன்மீக 
மதிப்புள்ள நூல்கள்‌ வெளியிடல்‌, அதிர்ஷ்டம்‌ ஏற்படுத்துதல்‌, 
யாத்திரை, சட்டம்‌, தாம போதனை, கோவில்கள்‌, கிறித்துவ 


80 


தேவாலயங்கள்‌, மசூதிகள்‌, தருமம்‌, கப்பல்‌ தொழில்‌, 
வான்வெளியிலும்‌, தரையிலும்‌ பிரயாணம்‌, சட்டத்துறைகள்‌, சமய 
தொடர்பான செயல்கள்‌, அறிவியல்‌, பல்கலைக்கழகங்கள்‌, 
வெளிநாட்டு உள்நாட்டு போக்குவரத்து, சிற்றலை, வானொலி, 
தூரச்செய்திப்‌ போக்குவரத்து, கடல்தந்தி, கம்பியில்லாத்‌ தந்தி, 
குதிரைகள்‌, யானை, எருமைகள்‌, முடிசூட்டும்‌ மண்டபம்‌, 
பணப்புழக்கம்‌, கிணறுகள்‌, ஏரிகள்‌, குளங்கள்‌, தண்ணீர்ப்பந்தல்‌, 


ஒன்பதாம்‌ பாவகம்‌ மூலம்‌ அறியலாம்‌”. 


“தாத்த யாத்திரை, தவம்‌, குருவுக்கு மரியாதை செய்தல்‌, 
மனத்தெளிவு, தெய்வீக ஆராதனை, அதிர்ஷ்டம்‌, விவேகம்‌, வீரம்‌, 
நற்கதைகளைக்‌ கேட்பதும்‌, பரப்புவதும்‌, புனித ஸ்நானம்‌, 
போஷித்தல்‌, புண்ணிய காரியங்களில்‌ தொடர்பு கொள்ளல்‌, 
அஷ்டஜூஸ்வர்யங்கள்‌. பட்டாபிஷேகம்‌, கோவில்‌, தியாகம்‌ 


99 27 


முதலியன”. 
இவன — கர்ம ஸ்தானம்‌ - பத்தாம்‌ பாவகம்‌ 

“வணிகம்‌, அரச வெகுமானம்‌, குதிரைச்‌ சவாரி, குத்துச்‌ 
சண்டை, அரசுப்பணி, சேவை, விவசாயம்‌, மருத்துவர்‌, செல்வச்‌ 
சேமிப்பு, தியாகம்‌, உயர்ந்த நிலையிலிருத்தல்‌, மூத்தோர்கள்‌, 
மந்திரம்‌, புண்ணியத்தின்‌ அளவு, மருந்து, தொடை, இறைவன்‌, 
மந்திரசித்தி, முன்னேற்றம்‌, தத்துப்பிள்ளை, செல்வந்தர்‌, முதலாளி, 
கெளரவம்‌, கெளரவமான வாழ்வு, இளவரசர்‌, கற்பித்தல்‌, முத்திரை, 
மிக உயர்ந்த நிலை, சுயகட்டுப்பாடு, அதிகார தோரணை 


99 28 


முதலியன”. 

“செல்வந்தன்‌, மரியாதை, பெருந்தன்மை, பெருமதிப்பு, 
பெயரும்‌ புகழும்‌, அதிகாரமும்‌, கெளரவமும்‌, நம்பிக்கையும்‌, 
ஒழுக்கமும்‌, சித்தியும்‌, மதிப்பும்‌, குலமும்‌, மரியாதையும்‌, படிப்பும்‌, 
புகழும்‌ பேராசையும்‌, அதிகாரம்‌, இல்லற நடவடிக்கை பொறுப்புகள்‌, 
நிரந்தரம்‌, மேல்‌ உயர்தல்‌, ஏவல்‌ கொள்பவர்‌, உலகத்திலிருந்து 


81 


விடூபடல்‌, முதலாளி, நீதிபதி, அரசாங்கம்‌, புண்ணிய இடங்களுக்கு 
யாத்திரை, அரசினரிடமிருந்து கெளரவம்‌, வேளாண்மை மருத்துவர்‌, 
ஒருவருடைய முதல்‌ தொழில்‌, புதையல்‌, மந்திரக்கவசம்‌, நூல்நெறி. 
மருந்து, தொடை அபிவிருத்தி, கல்வி பயிலுதல்‌, மழை, பொன்‌ 
பொருட்கள்‌, சம்பத்துகள்‌ போன்றவை பத்தாம்‌ பாவகம்‌ மூலம்‌ 


அறியலாம”.” 


“வியாபாரம்‌, வைத்தியம்‌, காத்தி, புகழ்‌, மறைத்து 
வைக்கப்பட்ட புதையல்‌, குரு, ஆசிரியாகள்‌, தெய்வீக 
இயந்திரங்கள்‌, புனிதப்‌ பயணம்‌, மந்திர உச்சாடனம்‌, தாயார்‌, 
எஜமானத்துவம்‌, சரியான பாதை, சுய மரியாதை, கெளரவித்தல்‌, 
புகழ்‌, போதனை செய்யும்‌ திறமை, அதிகாரப்‌ பதவி, செல்வாக்கு 
முதலியன”. 
இலாப ஸ்தானம்‌ - பதினொண்றாம்‌ பாவகம்‌ 

“அனைத்து வகையான இலாபம்‌, தீயவிருப்பம்‌, அனைத்து 
வகையான வருமானம்‌, பிறரை நம்பியிருத்தல்‌, மூத்தஉடன்பிறப்பு, 
தந்‌ைத வழி சிற்றப்பன்‌, இறை ஆராதனை, அமைதியான 
இறைவழிபாடு, கற்றல்‌, சொத்துக்கள்‌ மற்றும்‌. பொன்னைச்‌ 
சேகரித்தல்‌, கூர்மையான அறிவு, மூதாதையர்‌ சொத்து, சிறப்பான 
நிலை, முதலாளியின்‌ சொத்து, வட்டி இழப்பு, பெண்ணின்‌ 
விருப்பத்தின்‌ பேரில்‌ தங்கநகைகள்‌ செய்து கொடுத்தல்‌, புலமை, 
அமைச்சா பதவி, மைத்துனர்‌, புதையல்‌ போன்ற செல்வம்‌ தேடி 
வருதல்‌, விரும்பிய குறிக்கோளை அடைதல்‌, எளிதான இலாபம்‌, 
விருப்பம்‌, அழகிய ஓவியம்‌, கலைகளில்‌ திறமை முதலியன”. 

“தோழர்களின்‌ வீடு, சபை, சமுதாயம்‌, பிரியப்பட்டவை, 
பார்வையாளர்கள்‌, ஆலோசகர்கள்‌, ஆதரவாளர்கள்‌, உண்மை 
விரும்பிகள்‌, நம்பிக்கை, ஆசைகளும்‌, மன ஊக்கமும்‌, எடுத்த 
காரியத்தில்‌ எல்லாம்‌ வெற்றி, மகிழ்ச்சி, அபிவிருத்தி, .லாபம்‌, 
எடூக்கும்‌ முயற்சிகளில்‌ முன்னேற்றம்‌, நட்பின்‌ இணைப்பு, 


82 


நிரந்தரமடைதலும்‌, நிர்மாணிப்பு, நோய்‌ குணமடைதல்‌, சுகம்‌, 
நம்பிக்கை, உறுதிப்பாடு, இடதுகாது, வலதுபாதம்‌, இடது கையும்‌, 
இரு கால்களும்‌. முன்னேற்றமும்‌, செல்வமும்‌ ஒருவரின்‌ செல்வாக்கு 
அதாரஷ்டமும்‌, பிரதிநிதித்தோவு வழக்கு, சமுதாயம்‌, வாணிபம்‌, 
எழுத்துக்கள்‌, ஆதாயம்‌, சம்பத்துவரவு, முதலும்‌ வட்டியும்‌, எளிதில்‌ 
இலாபமடைதல்‌, மகிழ்ச்சியான செய்தி, அதிர்ஷ்டத்தின்‌ விளைவு, 
பாராளுமன்ற அல்லது சட்ட நிறுவன சபைக்கிளைகள்‌, மக்கள்‌ 
சபை, தேச சபையின்‌ கீழ்‌ விரிவு, மாநகராட்சி, மாநகரசபை 
அங்கங்கள்‌, மாவட்ட சபைகள்‌, பஞ்சாயத்துகள்‌, அரசாங்கக்‌ 
கொள்கைளும்‌, திட்டமிடலும்‌, நாடுகளின்‌ நட்புறவும்‌, நன்மை 
பரிமாற்றம்‌, கம்பெனிகள்‌, களஞ்சியங்கள்‌, சங்கங்கள்‌. 
மருத்துவமனையிலிருந்து விடூபடல்‌ போன்றவை பதினோராம்‌ 


பாவகம்மூலம்‌ அறியலாம்‌”. 


“பல வழிகளிலும்‌ கிடைக்கும்‌ இலாபம்‌, கெட்ட ஆசைகள்‌, 
அடுத்தவருக்காகப்‌ பணி செய்தல்‌, கல்வி, பொன்‌, பொருள்‌ 
சேர்க்கும்‌ திறமை, முழங்கால்‌, செல்வம்‌, செல்வஇழப்பு, 
பாண்டித்தியம்‌, இலாபம்‌, அதிர்ஷ்டம்‌, எளிதான முறையில்‌ 
வரும்வரவுகள்‌, சமையல்‌, தாயின்‌ ஆயுள்‌, காதுகள்‌ போன்றவை”.” 
விரய - அயன - சயன - கக ஸ்தானம்‌ - பன்னிரெண்டாம்‌ 
பாவகம்‌ 

“தூக்கத்திலிருந்து விழித்தெழல்‌, மனவருத்தம்‌, பாதங்கள்‌, 
பகைவர்‌ பயம்‌, சிறைத்தண்டனை, வலிகளிலிருந்து விடுதலை, 
கடனைத்‌ தீர்த்தல்‌, மூதாதையர்‌ சொத்து, பகைவர்‌, சொர்க்கத்திந்கு 
செல்லுதல்‌, இடது கண்‌, பொதுமக்களின்‌ பகைமை, உடலுறுப்பு 
அறுபடூதல்‌, வீரம்‌, திருமணத்தால்‌ எற்படும்‌ இழப்பு, பணி நீக்கம்‌, 
பகைவரை சிறை வைத்த இடம்‌, படூக்கையின்மை, மனப்பேராட்டம்‌, 
பெரும்கவலை, தீங்கு, பெற்றோர்‌ மற்றும்‌ உடன்பிறப்பினரின்‌ 


மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தீங்கு விளைதல்‌, வாக்குவாதம்‌, சினம்‌, 


83 


உடல்காயம்‌, இறப்பு, இடமாற்றம்‌, பலவகைச்‌ செலவுகள்‌, 


99 34 


மனைவியின்‌ இறப்பு போன்றவை”. 

“நஷ்டம்‌, தடை அடக்குதலும்‌, கட்டூப்படுத்துதலும்‌, கூடுதல்‌ 
செலவு, கிரயத்துக்கு வாங்குதல்‌, முதலீடு செய்தல்‌, நன்கொடைகள்‌, 
தருமம்‌, கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிதலும்‌, தூர இடத்திற்குப்‌ 
போய்விடுதலும்‌, பிரித்து வைத்தலும்‌, பீடையும்‌, தீய அதிர்ஷ்டம்‌, 
சிறையிலிருத்தல்‌, இரகசிய உழைப்பு, இரகசிய நடவடிக்கை, பயம்‌, 
மெளனமாக துன்பப்படூதலும்‌, ஆழ்ந்த தூக்கம்‌ அல்லது தூங்காமை, 
(மூன்றாம்‌ பாவகம்‌ ஒருவர்‌ தூக்கத்திலிருந்து விழிப்பதைக்‌ 
காட்டுகின்றது, ஆறாம்‌ பாவகம்‌ சமாதியைக்‌ குறிக்கின்றது, 
ஒன்பதாம்‌ பாவகம்‌ கனவைக்‌ குறிக்கின்றது) கால்கள்‌. இடது கண்‌, 
பகைவரிடமிருந்து பயம்‌, உடல்‌ உறுப்பை வெட்டுதல்‌, உடம்பில்‌ 
காயம்‌, சுய அழிவும்‌, காணமுடியாததும்‌, எதிரபாரததுமான 
துன்பங்கள்‌, கீழ்படியாமை, இரகசிய சூழ்ச்சிகளும்‌. திட்டங்களும்‌, 
பொறாமையும்‌, குரோதமும்‌, இடைநிலை, தற்கொலை அல்லது 
வஞ்சித்துக்‌ கொல்லுதல்‌, ஊரைவிட்டு துரத்துதல்‌, தூரதேசத்தில்‌ 
வாழ்க்கை, வீணாக்குதலும்‌, இராஜதுரோகமும்‌, பரோபகாரத்துக்குரிய 
சங்கங்களுடன்‌ கூட்டு, பிற நாட்டுக்‌ குற்றவாளிகளைப்‌ பிடித்துக்‌ 
கொடுத்தல்‌, கீழ்த்தரத்தாருடன்‌ கலப்பு, அந்தரங்கம்‌, ஒருவருடைய 
இரண்டாவது தொழில்‌, மருத்துவ ஆய்வு, துப்பறியும்‌ வேலை, 
குரூரத்‌ திட்டம்‌, இரகசிய விவகாரங்கள்‌, அறிவியல்‌ முறைகளைக்‌ 
கண்டூபிடித்தல்‌, விலங்குகளால்‌ ஆபத்து, இழிவு, தீயவர்‌, திரும்பி 
வருதல்‌, மறைக்கப்பட்ட வீடு, வேலை நியமனம்‌, படுக்கை வசதி, 








எதிர்பாராத கோரிக்கைகள்‌, பணநெருக்கடி, மிதமிஞ்சிய செலவுகள்‌, 
சூறையாடல்‌, கொள்ளையடித்தல்‌, கற்பழித்தல்‌, விஷமிடல்‌, 
கள்ளக்கடத்தல்‌, அச்சுறுத்திக்‌ களவாடல்‌, ஏமாற்றுச்‌ செய்கை, 
தேசக்கலகம்‌, இராசத்‌ துரோகம்‌ போன்றவைகளை பன்னிரண்டாம்‌ 


பாவகம்மூலம்‌ அறியலாம்‌”.” 


84 


“தூக்கம்‌ கெடுதல்‌, துன்பங்களிலிருந்து விடுதலை, 
யானைகள்‌, குதிரைகள்‌, கட்டூப்பாடற்ற பாலுறவு வாழ்க்கை, 
திருமணத்தடை, படுக்கை அளித்தல்‌, அதிகார இழப்பு, 
துர்ப்பாக்கியமான நிலை, சண்டை சச்சரவு, உடல்வியாதி, மனைவி 
அல்லது கணவனின்‌ மரணம்‌ போன்றவை”. 

2.4. MABE செயல்பாடுகள்‌ பற்றிய விளக்கம்‌ 

தொழிலுக்கான காரக பாவமான கர்மபாவமும்‌, அதனை 
இயக்கக்கூடிய பாவமான இலக்கின பாவமும்‌, பின்னலாடைத்‌ 
தொழிலுக்கான காரக பாவமான நான்காம்‌ பாவமும்‌ (கால புருஷ 
தத்துவப்படி நான்காம்‌ பாவம்‌ - கடக இராசி - சந்திரனின்‌ வீடு) 
காரக பாவங்களாகத்‌ தரப்பட்டுள்ளன. அப்‌ பாவகச்‌ 
செயல்பாடூகளும்‌, அப்‌ பாவங்களில்‌ காரகக்‌ கோள்களான சுக்கிரன்‌, 
சந்திரன்‌ மற்றும்‌ கேது ஆகியவை நிற்பதால்‌ ஏற்படும்‌ பலன்களும்‌ 
தரப்பட்டுள்ளன. 

241. இலக்கின பாவகச்‌ செயல்பாடுகள்‌ 

“உடலமைப்பு. உறுப்புகள்‌. சந்தோஷம்‌. வருத்தம்‌. முதுமை. 
உண்மையறிதல்‌. அறிவு. பிறந்த இடம்‌. பிரபலம்‌. புகழ்‌. கண்ணியம்‌. 
கனவுகள்‌. பலம்‌. பெருந்தன்மை. அரசியல்‌ வாழ்க்கை. ஆயுள்‌. 
சாந்தம்‌. வயது. தலைமுடி. தோற்றம்‌. சுயமரியாதை. சீவனம்‌. 
அடுத்தவருக்காகச்‌ சூதாடுதல்‌. நிந்தை. இழுக்கு. 
கெளரவிக்கப்படுதல்‌. தோல்‌. பாண்டித்தியம்‌. செல்வம்‌. அவமதிப்பு. 
பழிவாங்கும்‌ போக்கு. வியாதியிலிருந்து விடுதலை. கைவிடும்‌ 
தன்மை. செயலாற்றும்‌ திறமை. கால்நடைகளைக்‌ காப்பாற்றும்‌ 
முயற்சி””.2* 

“இயல்பான உயரம்‌. நிறம்‌. அமைப்பு. வடிவம்‌. உடல்‌ 
ஆரோக்கியம்‌. கற்பனைத்திறன்‌. வீரம்‌. ஒழுக்கம்‌. குணம்‌. ஆண்மை. 
கெளரவம்‌. நன்மை. தீமைகள்‌. ஆயுள்‌. கல்வி. நெடுந்தூரப்‌ பயணம்‌. 


சூதாட்டம்‌. தலையும்‌ முகத்தில்‌ மேல்‌ பாகமும்‌. எடுத்த செயலில்‌ 


85 


வெற்றி - தோல்வி. வாழ்க்கையில்‌ போராட்டம்‌. நாட்டு மக்களை 
கேள்வி கேட்பவர்‌”.”” 
2.4.2. நான்காம்‌ பாவகச்‌ செயல்பாடுகள்‌ 

“கல்வி, தேசிய அல்லது அரசாங்கப்பணி, வீடு, பிரயாணம்‌, 
மனிதர்களால்‌ இயக்கப்படும்‌ வாகனம்‌, படகு, மற்ற வாகனங்கள்‌, 
எண்ணெய்க்குளியல்‌, தாயார்‌, உறவினர்கள்‌, நண்பர்கள்‌, ஆடைகள்‌, 
சிறிய கிணறு, பால்‌, வாசனைத்‌ திரவியங்கள்‌, மகிழ்ச்சியான 


வாழ்க்கை, நந்பெயர்‌, மருத்துவத்தில்‌ அற்புத சக்தி, நம்பிக்கை, 





தவறான குற்றச்சாட்டு, வெற்றி, சோகம்‌ அல்லது தொல்லை தரும்‌ 
செயல்கள்‌, விவசாயம்‌, நிலம்‌, தோட்டம்‌, மகிழ்ச்சி தரும்‌ இடம்‌, 
குளம்‌ கிணறு தோண்டுதல்‌, பல்வேறு புனிதமான ஏற்பாடுகள்‌, 
தாய்வழி உறவு, தூய்மையான திடமான அறிவு, தந்தையின்‌ ஆயுள்‌, 
மனைவியின்‌ தொழில்‌, கெளரவம்‌, சம்பாத்தியத்தைப்‌ பாதுகாத்தல்‌, 
அரண்மனை, சிற்பவேலை, ஒருவருக்குச்‌ சொந்தமான வீட்டில்‌ 
குடிபுகுதல்‌, நடத்தை, வீட்டை இழத்தல்‌, தந்தைவழிச்‌ சொத்து, 
தெய்வங்களின்‌ உணவு முதலானவை களவுபோன பொருட்கள்‌ 
இருக்கும்‌ இடத்தை கண்டறியும்‌ திறமை, வேதங்களையும்‌, 
சாத்திரங்களையும்‌ விருத்தி செய்தல்‌, நஞ்சை நிலத்தில்‌ விளைந்த 


95 38 


பயிர்கள்‌ முதலியன”. 

“கல்லறை, தனிப்பட்டோரின்‌ காரியங்கள்‌, அந்தரங்க 
வாழ்க்கை, ஞாபகச்‌ சின்னங்கள்‌. கல்விப்பயிற்சி, அதிகசக்தி 
உற்பத்தி, ஒருவருடைய வீடு, வீட்டுக்குரிய சார்பு, அபூர்வப்‌ 
பொருட்கள்‌, வாகனங்கள்‌, நிலம்‌, தானிய வயல்‌, பண்ணைகள்‌, 
பழத்தோட்டங்கள்‌, சுரங்கங்கள்‌, தோட்டங்கள்‌, கட்டிடங்கள்‌, 
புராதனப்‌ பொருட்களும்‌ பரம்பரை சொத்துக்களும்‌, புதையல்களும்‌, 
பள்ளி, கல்லூரி, படகுகள்‌, சிறுகிணறு, பால்‌, கூடாரம்‌, குணம்‌, 


கலை, உற்பத்தி செய்தல்‌, வீட்டுக்கு நுழைவுவாயில்‌. 


86 


விண்ணுலகத்துக்கான மூலிகைகள்‌ முதலியவற்றை நான்காம்‌ 
பாவகம்‌ மூலம்‌ அறியலாம்‌”. 
2.4.3. பத்தாம்‌ பாவகச்‌ செயல்பாடுகள்‌ 

“வியாபாரம்‌. வாணிபம்‌. இராசசன்மானம்‌. அரசாங்க 
உத்தியோகம்‌. சேவை. குதிரைச்சவாரி. குத்துச்சண்டை. விவசாயம்‌. 
வைத்தியம்‌. காத்தி புகழ்‌. செல்வம்‌ சேமிப்பு. மறைத்து 
வைக்கப்பட்ட புதையல்‌. தியாகம்‌. உயர்ந்த அந்தஸ்து. குரு. 
ஆசிரியர்கள்‌. புண்ணியத்தின்‌ அளவு. மருந்து. மந்திர சித்தி. 
சுயமரியாதை. கெளரவித்தல்‌. புகழ்‌, போதனை செய்யும்‌ திறமை. 
அதிகாரப்‌ பதவி. செல்வாக்கு. சுயக்கட்டுப்பாடு. அதிகார 
தோரணை”. 

“செல்வந்தன்‌. மரியாதை. பெருந்தன்மை. மதிப்பு. பெயா்‌. 
புகழ்‌. அதிகாரம்‌. கெளரவம்‌. நம்பிக்கை. ஒழுக்கம்‌. சித்தி. மதிப்பு. 
குலம்‌. காத்தி. மரியாதை. மதிப்பு. படிப்பு. பேராசை. அதிகாரம்‌. 
இல்லற நடவடிக்கை. முதலாளி. நீதிபதி. அரசாங்கம்‌. புண்ணிய 
இடங்களுக்கு யாத்திரை. உலகத்திலிருந்து விடூபடல்‌. 
அரசனிடமிருந்து கெளரவம்‌. வேளாண்மை. மருத்துவர்‌. 
முதல்தொழில்‌. மந்திரக்‌ கவசம்‌. மருந்து. கல்வி பயிலுதல்‌. 
தேசத்தலைவர்‌. மழை. கொடை அபிவிருத்தி. புதையல்‌ அமைத்தல்‌. 
நூல்நெறி 
2.5.1. இலக்கின பாவகத்தில்‌ சுக்கிரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“நீண்ட ஆயுள்‌, கணிதப்‌ புலமை, நல்ல நகைகள்‌, 
மனைவியால்‌ நேசிக்கப்படுதல்‌, நல்ல ஆடைகள்‌, அழகு, 
பெண்களால்‌ விரும்பப்படுதல்‌, கல்வித்திறன்‌, செல்வம்‌ ஆகியன 
உண்டு. சுபர்‌ சேர்க்கை பெற்றால்‌ தங்கம்‌ போல்‌ ஒளிவீசும்‌ மேனி 
படைத்தவராக இருப்பார்‌. ஏராளமான நகைகள்‌ இருக்கும்‌. சுக்கிரன்‌ 


இலக்கினத்தில்‌ நிந்க, சுபர்‌ 4இல்‌ அமர, சாதகர்‌ யானைகட்டி சீரும்‌ 


87 


சிறப்புமாக வாழ்வார்‌. சொந்த வீடாக இலக்கினம்‌ அமைய, 
மஹாராச யோகத்தால்‌ பெரும்புகழ்‌, பெயர்‌, செல்வம்‌ பெறுவார்‌”.“ 
“6, 8 12ஆம்‌ வீடுகளுக்கு அதிபராகி சுக்கிரன்‌ 
இலக்கினத்தில்‌ இருந்தாலும்‌ அல்லது வலுகுறைந்தாலும்‌ 
சாதகருக்கு இரு மனைவிகள்‌ அமைவர்‌. அதிர்ஷ்டம்‌ வந்து 
வந்துபோகும்‌. சுக்கிரன்‌ இலக்கினத்தில்‌ அமர்ந்து ஆட்சி, உச்சம்‌ 
பெற்றால்‌ மாளவியாயோகம்‌ என்னும்‌ பஞ்சமகா புருஷயோகம்‌ 


அமையும்‌. இதன்மூலம்‌ கவரும்‌ தோற்றம்‌, நல்ல புலன்‌ உணர்வு 





௨35 43 


பெறுவார்‌. மேலும்‌ கற்றவர்‌, காத்தி, புகழ்‌ உள்ளவர்‌”. 

“அழகு, புத்திசாலித்தனம்‌, வீடு, நிலம்‌, நகைகள்‌. 
ஆடைகள்‌, மன்னிக்கும்‌ குணம்‌, நன்னடத்தை, சமூகத்தில்‌ 
தலைமை, ஆதரவாளரிடமிருந்து பரிசுகள்‌, சகோதரா மூலம்‌ 


மகிழ்ச்சி, தாயை கவனித்துக்‌ கொள்பவர்‌”. “* 





“அழகான ஆரோக்கியமான உடல்‌, நீண்டஆயுள்‌ இன்பம்‌ 


உடையவர்‌”. 


“கணிதம்‌ அறிந்தவர்‌, தீர்க்காயுள்‌, மனைவியிடம்‌ பற்று, 
ஆடை அணிவதில்‌ நாட்டம்‌, உடல்‌ அமைப்பு கவனமுடையவர்‌, 
௨95 46 


நற்குணவான்‌, பெண்களிடத்தில்‌ அன்புடமை, செல்வந்தர்‌, கற்றவர்‌”. 


“இலக்கினத்தில்‌ சுக்கிரனிருந்தாலும்‌ ஆயுள்‌ விருத்தி 
உண்டு. அழகான கண்கள்‌ இருக்கும்‌. மனைவி, மக்களிடத்தில்‌ 
பிரீதி உண்டாகும்‌. பெரிய பதவியடைவான்‌”.“£ 
2.5.2. இலக்கின பாவகத்தில்‌ சந்திரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“பிருகு மகரிஷியின்‌ சூத்திரப்படி சாதகர்‌ அழகான 
தோற்றமும்‌, நிலையற்ற மனமும்‌ கொண்டவர்‌. உடல்‌ நோய்களால்‌ 
அவதிப்படுபவர்‌. நீர்‌ சூழ்ந்த இடங்களில்‌ மகிழ்வடைபவர்‌. தனது 
15ஆம்‌ வயதில்‌ பலதரப்பட்ட பயணங்களை மேறந்கொள்பவர்‌. மேடம்‌, 


இடபம்‌ அல்லது கடகம்‌ இராசிகளில்‌ சந்திரன்‌ இருந்தால்‌ சாஸ்திர 


88 


அறிவு, செல்வநிலை, மகிழ்ச்சி, இனிமையான பேச்சு, நல்ல 
உடலமைப்பு இருக்கும்‌. ஆனால்‌ அதிக புத்திசாலி இல்லை. சுபர்‌ 
பார்த்தால்‌ சுபபலன்கள்‌ ஏற்படும்‌. இலக்கினாதிபதி பலவீனமானால்‌ 
ஆரோக்கியக்குறைவு ஏற்படும்‌. நற்கோள்‌ பார்த்தால்‌ சுப பலன்‌”. 
“சந்திரனின்‌ ஆளுமையில்‌ பல விஷயங்கள்‌ உள்ளன. 
மனம்‌, தாய்‌, வீடு, வேலை (தொழில்‌) மாற்றம்‌, கர்ப்பம்‌ அடைதல்‌, 
பிரசவம்‌, வாலிப வயதுக்கு முந்தைய காலம்‌, அடிக்கடி மாறும்‌ 
மனோபாவம்‌, வயிறு. அழகு, மார்பகங்கள்‌, பால்‌, முத்து 
போன்றவை. சந்திரன்‌ அழகைக்‌ குறிப்பதால்‌ இலக்கினத்தில்‌ 
சந்திரனிருப்பவர்‌ அழகாக இருப்பார்‌. சந்திரன்‌ தேய்ந்து வளரும்‌ 
தன்மையுடையது. அதனால்தான்‌ மனம்‌ நிலையில்லா தன்மை 
கொண்டதாக விளங்குகிறது. சந்திரன்‌ நீரகோள்‌ என்பதால்‌ நீர்நிலை 
அருகில்‌ வாழ பிரியப்படுவார்‌. சந்திரன்‌ மேடத்திலிருந்தால்‌ நான்காம்‌ 
அதிபதியாகிறார்‌. இடபத்திலிருந்தால்‌ மூன்றாமதிபர்‌ இலக்கினத்தில்‌ 
இருப்பவராகிறார்‌. கடகம்‌ சொந்த இலக்கினம்‌. எனவே இந்த மூன்று 





இடங்களும்‌ சாதகரை செல்வந்தராக, மகிழ்ச்சி அடைபவராக, 
அரசனாக, இனிமையான பேச்சு உடையவராக, உறுதியான உடல்‌ 
உள்ளவராகவும்‌, ஆனால்‌ அதே சமயம்‌ புத்திசாலித்தனம்‌ 
அற்றவராக உருவாக்கும்‌”. 

“அழகான தோற்றம்‌, மகிழ்ச்சியானவர்‌, நல்ல உடல்கட்டு, 
சாஸ்திரங்களில்‌ தேர்ச்சி, அறிவாளி, புத்திசாலித்தனமாக 
உரையாடூபவர்‌, செல்வந்தர்‌. ஆரோக்கியம்‌, வலிமையான உடல்‌, 
பெரிதான தொப்புள்‌, சிவந்த கைகள்‌, வலிமை, செல்வம்‌, 
தீர்க்காயுள்‌ உடையவர்‌, அரசால்‌ பெருமை கிடைக்கும்‌, ஊர்சுற்ற 
விருப்பமுள்ளவர்‌”.” 

“வளர்பிறைச்‌ சந்திரன்‌ இலக்கினத்தில்‌ இருக்கும்‌ சாதகர்‌ 
நண்ட ஆயுள்‌, நல்ல உடல்நலம்‌, ஸ்ரீலட்சுமி கடாட்சம்‌, 


அச்சமின்மை, செல்வம்‌, அதிகதரம்‌ ஆற்றல்‌ உடையவர்‌”. 


89 


“அழகான உடல்‌ அமைப்பு, முகப்பொலிவு, சபல 
புத்தியுடைமை, அனைவரும்‌ மயங்கும்‌ தன்மை, கற்பனைத்திறன்‌, 
சாத்திரம்‌ அறிதல்‌, செல்வந்தர்‌, பகுத்தறிவு, அன்புடைமை, பொது 
வாழ்வு, புலமை ஏற்படும்‌, நற்கோளால்‌ பார்க்கப்பட்டால்‌ அறிவாளி, 
ஆரோக்கியமானவர்‌, பேச்சாற்றல்‌, இலக்கினாதிபதி வலுவற்றிருந்தால்‌ 
நோயுடையவர்‌, தேய்பிறைச்‌ சந்திரன்‌ ஆனால்‌ செவிட்டுத்தன்மை, 
உடல்‌ ஊனம்‌ போன்றவை ஏற்படும்‌. தீய கோள்களுடன்‌ 
இணைந்தால்‌ பாலாரிஷ்டம்‌, பலமற்ற தன்மை ஏற்படும்‌””.”2 

“நல்ல சுகம்‌, பக்தி, ஞானம்‌, ஆச்சாரம்‌ முதலிய 
நற்பலன்கள்‌ வளர்பிறைச்‌ சந்திரனால்‌ உண்டு. தேய்பிறைச்‌ 
சந்திரனானால்‌ அவ்வளவாக நற்பலன்கள்‌ உண்டாகாது”. 

25.3. இலக்கின பாவகத்தில்‌ கேது நின்ற பலன்கள்‌ 
“நன்றி மறப்பவர்‌, மகிழ்ச்சி இல்லாதவர்‌, வஞ்சகர்‌, தீயவர்‌ 


சேர்க்கை உள்ளவர்‌, உடலில்‌ ஊனம்‌ உள்ளவர்‌, இவருக்கு பதவி 





கிடைக்காது. குடும்பத்தாரை தொல்லை செய்பவர்‌, சுவாசக்‌ 
கோளாறு உண்டு”. 
“திறமையான பேச்சு, நல்ல கல்வி?”.2” 
“நன்றி மறப்பவர்‌, இன்பம்‌ இல்லாதவர்‌, புறம்‌ கூறுபவர்‌, 
தான்‌ இருக்கும்‌ நிலையிலிருந்து கீழே தள்ளப்படூபவர்‌, உடலில்‌ 
» 56 


ஊனமும்‌, வஞ்சகர்‌ நட்பும்‌ உடையவர்‌”. 


“கர்ப்பத்தில்‌ இறந்த குழந்தையைப்‌ பெற்றெடுப்பவர்‌, கேது 


மேடம்‌, இடபம்‌, கடகமானால்‌ பல பெண்களைக்‌ கூடுவர்‌. கேது தீய 





கோளின்‌ வீட்டிலிருந்து நற்கோளால்‌ பார்க்கப்பட்டால்‌ முகத்தில்‌ 
மச்சம்‌ அல்லது தழும்புடன்‌ கூடிய அடையாளம்‌ ஏற்படும்‌. சிலர்‌ 
அரசரைப்‌ போல்‌ இன்பத்தையும்‌, நோயாளியாகவும்‌, கருமியாகவும்‌ 


2237 


இருப்பா”. 


90 


“இலக்கினத்தில்‌ கேது இருந்தாலும்‌ குழந்தைச்‌ செல்வம்‌ 
அதிகம்‌ இராது. சாதகன்‌ குணவானாகவும்‌, பராக்ரமியாகவும்‌ 
இருப்பான்‌”.”” 

2.6.1. நான்காம்‌ பாவகத்தில்‌ சுக்கிரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“அழகானவர்‌, புத்திசாலி, சகோதரர்களால்‌ மகிழ்ச்சி, 
மன்னிக்கும்‌ குணம்‌, சந்தோஷம்‌ உள்ளவர்‌, பசுச்‌ செல்வம்‌ 
உடையவர்‌, 4ஆம்‌ அதிபதி வலுப்‌ பெற்றால்‌ பல்லக்குகள்‌, தங்கம்‌, 
குதிரைகள்‌ போன்ற பல செல்வங்கள்‌ உண்டு. அசுபரால்‌ பலவீனம்‌ 
பெற்றால்‌ சாதகர்‌ நிலம்‌, வாகனம்‌ வசதி இல்லாதவர்‌. 
ஒழுக்கமற்றவர்‌. மாற்றான்‌ மனைவியோடு உறவ உள்ளவர்‌. இவரது 
தாய்‌ துன்பம்‌ உள்ளவர்‌””.”” 

“4ஆம்‌ இடத்தில்‌ ஆட்சி, உச்சம்‌ பெற்றால்‌ மாளவியா 
யோகம்‌ பெற்று அற்புதயோகம்‌ தருவார்‌. சுக்கிரன்‌ கும்ப 
இலக்கினத்திற்கு 4, 9க்குரியவராகி இடபத்தில்‌ அமர்தல்‌, கன்னி 
இலக்கினத்திற்கு 2, 9க்குரியவராகி மேடத்தில்‌ அமாதல்‌ தனயோகம்‌ 
தரும்‌”. 

“அழகு, புத்திசாலித்தனம்‌, வீடு, நிலம்‌, நகைகள்‌, 
ஆடைகள்‌, மன்னிக்கும்‌ குணம்‌, நன்னடத்தை, சமூகத்தில்‌ 
தலைமை, ஆதரவாளரிடமிருந்து பரிசுகள்‌, சகோதரர்மூலம்‌ மகிழ்ச்சி, 
தாயை கவனித்துக்‌ கொள்பவர்‌”. 

“நல்லவீடு, வாகனம்‌. ஆடை ஆபரணம்‌, வாசனைத்‌ 


திரவியங்கள்‌ உடையவா”.* 


“அறிவாளி, உடன்பிறப்பு நன்மை ஏற்படும்‌, இன்பம்‌, 
பொறுமை ஏற்படும்‌. நடுவயதில்‌ வாகனசுகம்‌, செல்வம்‌ ஏற்படுூம்‌”.” 

“வீடு, பூமி, வாகனம்‌ உண்டாகும்‌. காத்தி, தனம்‌, தாய்க்கு 
நன்மை, லஷ்மி கடாட்சம்‌ உண்டு. இதற்கு மாளவயோகம்‌ என்று 
பெயர்‌”. 


91 


2.6.2 நான்காம்‌ பாவகத்தில்‌ சந்திரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“பிருகு மகிரிஷி கூற்றுப்படி அரசன்போல்‌ புகழுடையவர்‌, 
அரசாங்கத்தில்‌ உயர்ந்த அந்தஸ்து அடைபவர்‌. வாகனவசதி 
உடையவர்‌. விவசாயம்‌ மற்றும்‌ பொருளாதார வசதிகள்‌ உள்ளவர்‌. 
தாய்‌ நோயாளியாக இருப்பார்‌. ஏராளமாகப்‌ பால்‌ கிடைக்கும்‌. தான்‌ 
குழந்தையாக இருந்தபோது வேற்று தாய்ப்‌ பாலைக்குடித்து 
வளர்ந்தவர்‌. நல்லஉணவு உண்பவர்‌. மகிழ்ச்சியானவர்‌. தன்மனைவி 
தவிரப்பிற பெண்களை விரும்புபவர்‌. வளர்பிறைச்‌ சந்திரன்‌ ஆட்சி, 
உச்சம்‌ ஆகியன சாதகரின்‌ தாய்க்கு நீண்ட ஆயுள்‌ தரும்‌. பிற 
அமைப்புகள்‌ தாயின்‌ ஆயுளில்‌ பாதிப்பை ஏற்படுத்தும்‌. வசதி 
வாய்ப்புகளையும்‌ பாதிக்கும்‌”. 

“சந்திரன்‌ 10ஆம்‌ வீட்டைப்‌ பார்ப்பதால்தான்‌ அரசவாழ்வு 
தருகிறார்‌. முக்கியமாகக்‌ கடகத்தில்‌ உள்ள சந்திரன்‌ வளர்பிறைச்‌ 
சந்திரனாக இருந்தால்‌ நன்மை செய்வார்‌. துலாம்‌, விருச்சிகம்‌, மீனம்‌ 
இலக்கினமாக இருந்தாலும்‌ நன்மை செய்வார்‌. சந்திரன்‌, தீய 
கோள்களால்‌ பார்க்கப்பட்டால்‌ அல்லது சேர்ந்தால்‌ தாய்‌ உடல்நலம்‌ 
குறையும்‌. எனவே வேறொரு தாயின்பால்‌ குடித்து வளர 
நேரிடுகிறது”.“ 

“மகிழ்ச்சி, திருப்தி, தியாகமனம்‌, வசதி வாய்ப்புகள்‌, நல்ல 
நண்பர்‌ மற்றும்‌ உறவினர்‌, சமூகத்தில்‌ அந்தஸ்து, தலைமை, 
மதிப்பு, மக்களால்‌ விரும்பவும்‌, நேசிக்கப்படூதல்‌, நல்லவீடு, 
வாகனம்‌, பெண்கள்‌ நட்பு, நாவழி வணிகம்‌ (கடல்‌ அல்லது 
ஆறு)”.” 

“மகிழ்ச்சி, நண்பர்கள்‌, வாகனங்கள்‌, புகழ்‌ யாவும்‌ பெற்றவர்‌. 
தாராள மனம்‌ உடையவர்‌. புலனின்ப விஷயங்களில்‌ ஈடூபடூபவ்‌”.” 

“அரசசெல்வாக்கு பெறுதல்‌, தாயாருக்கு நோய்‌ ஏற்படும்‌. 
வீடு, வாகனம்‌, கல்வி, வேளாண்மை ஏற்படும்‌. நன்றாக உணவு 
உண்பவர்‌. பல பெண்களிடம்‌ விருப்பமுள்ளவர்‌. மருந்து, கட்டிடம்‌ 

92 


போன்ற தொழில்களால்‌ சிலருக்கு செல்வம்‌ சேருதல்‌. வளர்பிறைச்‌ 
சந்திரனாக இருந்தால்‌ தீர்க்காயுள்‌ ஏற்படும்‌. வலுவற்ற நிலையில்‌ 
தியகோளுடன்‌ இணைவு பெற்றால்‌ தாயார்‌ நாசமடைவார்‌. 
வாகனங்கள்‌ இல்லாமல்‌ இருத்தல்‌ போன்றவை ஏற்படும்‌. சிலருக்கு 
சந்திரன்‌ எப்படியிருந்தாலும்‌ நற்குணமும்‌, பாக்கியமும்‌, அறிவும்‌ 
ஏற்படும்‌”. 

“தாயாருக்குக கெடூதலும்‌, சுகம்‌, பூமி, வாகனம்‌ 
உண்டாகும்‌. தேய்பிறைச்‌ சந்தினானால்‌ நற்பலன்கள்‌ கிடையாது”.” 
2.6.3. நான்காம்‌ பாவகத்தில்‌ கேது நின்ர பலன்கள்‌ 

“சொந்த வீடு இல்லை, தாய்‌, நிலம்‌, மகிழ்ச்சி 
அனைத்தையும்‌ இழப்பர்‌. தன்‌ ஊரைவிட்டு வெளியேறுவர்‌”.” 

“நிலம்‌, வாகனம்‌. தாய்‌, மகிழ்ச்சி எல்லாம்‌ பாதிப்படையும்‌. 
தன்னிடம்‌ விட்டு விலகி வெளிஇடத்தில்‌ பிறா தயவில்‌ வாழ்பவர்‌”. 

“கூடுதலான இன்பமுடையவர்‌. இரண்டு மனைவியுடையவர்‌. 
தாயாருக்குத்‌ துன்பம்‌, நற்கோள்‌ பார்த்தால்‌ தாயாருக்குத்‌ 
துன்பமில்லை. சிலர்‌ மனைவியுடனும்‌, பிற பெண்களுடனும்‌ இன்பம்‌ 
அனுபவித்தல்‌”.” 

“பலவித வித்தை உண்டாகும்‌. தாயாருக்குக்‌ கெடூதல்‌”.” 
2.7.1. பத்தாம்‌ பாவகத்தில்‌ சுக்கரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“சாதகர்‌ கீர்த்தி உடையவர்‌, குரு, சந்திரன்‌ போன்ற சுபர்‌ 


தொடர்பு பெற்றால்‌ வாகன வசதி, சமயச்சடங்குகள்‌ செய்தல்‌, 





உலகளாவிய புகழ்‌, செல்வம்‌, பாராட்டுக்கள்‌, கெளரவம்‌, 
அதிஷ்டம்‌ யாவையும்‌ உண்டு. சாதகர்‌ பேசிக்‌ கொண்டே 
இருப்பாரா.” 

“10இல்‌ கேந்திரம்‌ பெற்று ஆட்சி, உச்சம்‌ பெற்றால்‌ 
சுக்கிரன்‌ தருவது அற்புதமான மாளவியா யோகம்‌. சுபச்‌ சக்கிரன்‌ 


10இல்‌ இருப்பது அமலாயோகம்‌. இதன்மூலம்‌ சாதகரின்‌ 


93 


பெருமையும்‌, புகழும்‌ காலம்‌ கடந்து நிற்கும்‌. குறை 
சொல்லமுடியாத குணவான்‌, சந்தோஷமான வாழ்வு வாழ்பவர்‌”. 

“பெருந்தன்மை, அழகு, செல்வம்‌, மதிநுட்பம்‌, நற்குணங்கள்‌, 
நண்பரால்‌ மகிழ்ச்சி, மரியாதைக்குரியவர்‌, உயர்ந்தபதவி, அந்தஸ்து 
பெறுபவர்‌, புகழ்‌ உடையவர்‌, மதச்சடங்குகளில்‌ ஈடூபாடு கொண்டவர்‌, 
வீடு கட்டுதல்‌, அழகு சாதனப்‌ பொருட்கள்‌, வாசனைப்‌ பொருட்கள்‌ 
விற்பதில்‌ ஈடுபாடு உடையவர்‌, பெண்களால்‌ இலாபம்‌ அடைபவர்‌”. 

“நல்ல புகழ்‌, நல்ல நண்பர்கள்‌ பெற்று மேன்மையாக 
வாழ்பவர்‌”.” 

“பிரபலம்‌, நினைத்த செயல்‌ கைகூடூதல்‌, நற்செயல்‌, நல்ல 
தொழில்‌, பல வாகனங்கள்‌ எற்படும்‌. சுக்கிரன்‌ கெட்டால்‌ தொழிலில்‌ 
திறமை இல்லை. சுக்கிரனுடன்‌ சந்திரன்‌, புதன்‌, GH இணைந்தால்‌ 
பல வாகனங்கள்‌ எற்படும்‌. பல செயல்கள்‌ வெற்றியடையும்‌. புகழும்‌, 
காத்தியும்‌ ஏற்படும்‌. பல அரச யோக அமைப்பு ஏற்படும்‌. பேசுவதில்‌ 
திறமை, பாக்கியங்கள்‌ நிறைந்தவர்‌. சிஸ்‌ வேளாண்மைத்‌ 

» 79 


தொழிலில்‌ வெற்றியடைவர்‌”. 


“நல்லகாத்தி, சுபகரமான செய்கைகள்‌, உத்தியோகம்‌, 


௨95 80 


பகுபுத்திரயோகம்‌””. 
2.7.2. பத்தாம்‌ பாவகத்தில்‌ சந்திரன்‌ நின்ற பலன்கள்‌ 

“பிருகு மகரிஷி சூத்திரப்படி கல்வியில்‌ மிகப்பெரும்‌ 
சாதனை செய்வார்‌. கடவுள்‌ பக்தி, இரக்கமனம்‌ உள்ளவர்‌. 
நற்குணங்கள்‌ வாய்ந்தவர்‌. அசுபர்‌ தொடர்பு பெற்றால்‌ கள்ளத்‌ 
தொடர்பு ஏற்பட்டு பலராலும்‌ வெறுக்கப்படுவார்‌. பாபி, தடைகள்‌ 
நிறைந்த வாழ்க்கை”. 

“பத்தாம்‌ வீடு கர்மம்‌, தொழில்‌, மரியாதையைக்‌ குறிக்கும்‌ 
ஸ்தானம்‌ ஆகும்‌. சுபச்சந்திரன்‌ ஏற்றம்‌ தருவார்‌. பத்தாம்‌ வீட்டுச்‌ 
சந்திரன்‌ 4ஆம்‌ வீட்டைப்‌ பார்ப்பதால்‌ கல்வியில்‌ மேன்மை 


94 


உண்டாகிறது. துலாஇலக்கினத்துக்குப்‌ பத்தாம்‌ அதிபதி, 10இல்‌ 
௨35 82 


இருந்தால்‌ இராசயோகம்‌ தருவார்‌”. 
“பிரமாதமான கல்வித்‌ தேர்ச்சி, ஞானம்‌, பக்திமான்‌, புகழ்‌, 


இளகிய மனம்‌, நற்குணங்கள்‌, வலிமை, காரியவெற்றி, 
தர்மசிந்தனை, செல்வம்‌, அரசால்‌ வருமானம்‌, செல்வம்‌ 
உடையவர்‌”. 


“நற்செயல்கள்‌ செய்பவர்‌. நல்லவர்க்கு துணையானவா்‌”.” 


“வித்தையறிந்தவன்‌, கற்றறிந்த பண்டிதன்‌, நற்செயல்களின்‌ 
நாட்டம்‌, பிறருக்கு நன்மை செய்தல்‌, பத்தாம்‌ அதிபதி 
வலுப்பெற்றால்‌ அனைத்துச்‌ செயல்களிலும்‌ வெற்றியுண்டு. 
தீயோருடன்‌ சந்திரன்‌ இணைந்தால்‌ தீய செயல்களைச்‌ செய்பவர்‌. 
பயண வணிகம்‌, விடூதித்‌ தொழில்‌, அரசியல்‌ புகழ்‌, உணவுத்‌ 
தொழில்‌, பத்திரிக்கைத்‌ தொழில்‌ போன்றவை ஏற்படும்‌. சிஸ்‌ 
பெருஞ்செல்வமுடையவர்‌, பெண்களிடத்தில்‌ விளையாடக்கூடியவராக 
இருப்பார்‌”. 

“நல்லெண்ணமுள்ள ஆசாரவான்‌”.” 

273. பத்தாம்‌ பாவகத்தில்‌ கேது நின்ற பலன்கள்‌ 

“பாபி, ஆனால்‌ தைரியம்‌ உடையவர்‌, புகழ்‌ பெறுபவர்‌. 
துரதிர்ஷ்டம்‌, துன்பம்‌ உண்டு. தந்தையால்‌ பயன்‌ இல்லை. மேடம்‌, 
கன்னி, விருச்சிகத்தில்‌ இருந்தால்‌ நன்மை தரும்‌”.”£ 

“நற்செயல்களில்‌ தடை உள்ளவர்‌. தூய்மை இல்லாதவர்‌. 
தீய செயல்‌ புரிபவர்‌. தைரியம்‌, புகழ்‌, ஆற்றல்‌ உடையவரா”. 

“குறைந்த மக்கட்‌ செல்வம்‌, கண்களில்‌ நோய்‌ ஏற்படும்‌, 
தீயவ்‌, சில்‌ உடல்‌ குறைவும்‌, செல்வமும்‌ உடையவர்‌. 

22 


ஒழுக்கமில்லாதவர்‌”. 


“விவேகி, ராசாங்க சேவை, தான தாமம்‌, யசஸ்வி.” 


95 


2.8. பன்னிரு இலக்கினப்படியான பின்னலாடை முதலாளிகளின்‌ 
குணங்கள்‌ 
“மட இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

செவ்வாய்‌ தொடர்புள்ள பின்னலாடை முதலாளிகள்‌ 
முரட்டூுத்தன்மை. மற்றவரை மிரட்டும்‌ குணம்‌. கம்பீரமான தோற்றம்‌. 
மற்றவர்களை எளிதில்‌ புரிந்து கொள்ளும்‌ தன்மை. எளிதில்‌ 
உணார்ச்சிவசப்படும்‌ தன்மை. சாமாத்தியமான பேச்சு. காரியங்களை 
உடனுக்குடன்‌ செய்து முடிக்கும்‌ திறன்‌. விஷயங்களை 
விளக்குவதில்‌ திறமை. ஆராய்ச்சிப்‌ படிப்பில்‌ முன்னேற்றம்‌. 
வெளிப்படையான பேசும்‌ தன்மை. பொறியியல்‌ துறை. குறிப்பாக 
வேதியியல்‌ துறை, டெக்ஸ்டைல்துறை அறிவியலாராக இருப்பார்‌. 
இவர்கள்‌ பெரும்பாலும்‌ அரசு மற்றும்‌ அரசு உதவி பெறும்‌ 
தொழிற்சாலைகளின்‌ முதலாளிகள்‌. 
இடப இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

சுக்கிரன்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகளாதலால்‌ 
இனிமையான பேச்சு. அளவோடும்‌. உறுதியோடும்‌ கற்றுக்‌ 
கொடுக்கும்‌ திறமை. மற்றவர்களிடம்‌ நட்பு. சக்தி உள்ளவரை 
உழைக்க வேண்டும்‌ என்ற மனேபாவம்‌. அழகான உடை. பிறரை 
எளிதில்‌ கவர்பவர்‌. புகழ்‌. எளிமை. நல்ல ஞாபக சக்தி. சகிப்புத்‌ 
தன்மை. பிடிவாதகுணம்‌. தொழிலில்‌ முன்னேற்றம்‌. இரம்மியமான 
உடை உடுத்தி மற்றவர்களைக்‌ கவரும்‌ இயல்பு உடையவர்கள்‌. 
மிதுன இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

புதன்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகளாதலால்‌ 
எழுதுவதில்‌. படிப்பதில்‌ மிக்க விருப்பம்‌. மேதை. புத்திக்கூர்மை. 
அறிவுத்திறன்‌. விதம்விதமான தொழில்‌ நுணுக்கங்களைக்‌ 
கற்பிப்பவர்கள்‌. தொழில்நுட்ப அறிவு. சுறுசுறுப்புடன்‌ கற்றுக்‌ 
கொடுக்கும்‌ திறன்‌. சொற்சாதாயம்‌. எதையும்‌ கற்றுணர்ந்து 


மற்றவர்களுக்கு புரிய வைப்பவர்‌. ஆராய்ச்சி மனப்பான்மை. அதிகம்‌ 


96 


உணர்ச்சி வசப்படுபவர்‌. பதட்டகுணம்‌. பணி புரியும்‌ இடத்தை 
மாற்றிக்‌ கொள்ளும்‌ தன்மை. 
கடக இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

சந்திரன்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ 
கற்பனைவளம்‌ உள்ளவர்‌. தொழில்‌ நுணுக்கங்களைச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பதில்‌ சுறுசுறுப்புத்தன்மை. கடினமான வேலைகளைக்கூட 
முடிக்கும்‌ திறன்‌. கற்பனை வளத்துடன்‌ தொழிலைச்‌ செய்யும்‌ திறன்‌. 
கவிஞர்‌. எழுத்துத்திறன்‌. அடிக்கடி வெளிநாட்டுப்‌ பயணம்‌ செய்பவர்‌. 
பல விருது பெற்ற தொழிலதிபர்‌. அடிக்கடி தொழிலை மாற்றிக்‌ 
கொள்ள நினைப்பவர்கள்‌. 
சிம்ம இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

சூரியன்‌ தொடர்புபட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ 
ஆளுமைத்‌ தன்மை உடையவர்‌. இலக்கிய அறிவு. முன்கோபம்‌. 
கம்பீரமான தோற்றம்‌. சரளமாக தொழில்‌ நுணுக்கத்தைச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பதில்‌ வல்லவர்‌. மற்றவர்கள்‌ தன்‌ சொல்‌ கேட்க வேண்டும்‌ 
என்று விரும்புபவர்‌. தற்பெருமை உடையவர்கள்‌. பழமை 
விரும்பிகள்‌. அதிகார தோரணையுடன்‌ சொல்லிக்‌ கொடுப்பவர்கள்‌. 
மற்றவர்களுடன்‌ சரிசமமாகப்‌ பழக மாட்டார்கள்‌. கண்டிப்புடன்‌ 
இருந்தாலும்‌ மற்றவர்களுக்கு உகந்த தொழிலதிபர்கள்‌. 
கணிப்பொறி. சோதிடக்‌ கலையில்‌ வல்லவர்‌. உயர்கல்வியில்‌ 
ஆர்வம்‌ உள்ளவர்‌. இவர்கள்‌ பெரும்பாலும்‌ அரசு, அரசு உதவி 
பெறும்‌ தொழிற்சாலைகளின்‌ முதலாளிகளாக இருப்பார்கள்‌. 
நிர்வாகத்திறமை காரணமாக தொழிற்சாலை முதலாளியாகவோ. 
நிர்வாக மேலாளராகவோ இருக்கலாம்‌. பெருமை. புகழ்‌. மதிப்பு 
மரியாதையுள்ள தொழிலதிபர்கள்‌. 
கன்னி இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

புதன்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ மிகுந்த 
சகிப்புத்தன்மை. முன்கோபி. நிதானமாக சொல்லிக்‌ கொடுக்கும்‌ 
திறன்‌. நல்ல ஞாபகசக்தி. இவரது பேச்சுத்திறமையும்‌. சொல்லிக்‌ 


97 


கொடுக்கும்‌ திறமை யாரையும்‌ புண்படுத்தாத தன்மை. கல்வியில்‌ 
தேர்ச்சி. பொறுமைசாலி. மற்றவர்களுக்குப்‌ பலவித 
£ழில்நுட்பங்களுடன்‌ தொழில்நுணுக்கம்‌ சொல்லிக்‌ 
£டுப்பவ்கள்‌. ஓவியம்‌ வரைவதில்‌ திறமை. இலக்கிய அறிவு. 








£ழிற்சாலைகளின்‌ முதலாளிகள்‌, நிர்வாக மேலாளர்‌ பணி. 





தெ 
கெ 
கம்பீரம்‌. தற்பெருமை. பழமை விரும்பி. அரசு. அரசு உதவி பெறும்‌ 
தெ 
நிர்வாகத்திறமை. புகழ்‌. மதிப்பு. மரியாதை உள்ளவர்கள்‌”.” 
துலா இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

“சுக்கிரன்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ 
உயர்ந்த குறிக்கோள்‌ உடையவர்‌. தொழில்‌ பயிற்சியில்‌ 
நல்லசிரத்தை. தொழில்‌ நுணுக்கம்‌ கற்றுக்‌ கொடுப்பது 
நீதிமன்றத்தில்‌ வழக்காடுவதுபோல. அதிக உடல்‌ உழைப்பின்றி 
மேலோட்டமாக சொல்லிக்‌ கொடுக்கும்‌ திறன்‌. அனைவராலும்‌ 
விரும்பப்படுபவர்‌. அமைதி. அறிவு ஒழுக்கம்‌. சுறுசுறுப்பு. இரக்க 
சிந்தனை உடையவர்கள்‌. 
விருச்சிக இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

செவ்வாய்‌ சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ 
பிடிவாதகுணம்‌. முரட்டுகுணம்‌ உள்ளவர்‌. முன்கோபம்‌ உடையவர்‌. 
கல்வி அறிவைவிடப்‌ பூர்வ ஞானத்துடன்‌ விளங்குவார்‌. ஊக்கமான 
செயல்பாடு உள்ளவர்‌. பெரும்பாலும்‌ பின்னலாடை தொடர்பான 
துறை. உணவுத்துறை. தொழில்நுட்பக்கல்வி. 
தனுசு இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

குரு தொடர்பான பின்னலாடை முதலாளிகள்‌ கடவுள்பக்தி. 
நீதி. நேர்மை. பணிவு. அறிவாளி. அறிவுத்திறமையுடன்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பவர்‌. கல்வியில்‌ அரிய சாதனைகள்‌ படைத்தவர்‌. 
மற்றவர்களும்‌ சாதனை படைக்க விரும்புவார்‌. மற்றவர்களுக்கு 


மரியாதை செய்வார்‌. யாருக்கும்‌ கீழ்ப்படிய மாட்டார்‌. முன்கோபி. 





தொழில்‌ நுணுக்கங்களைச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதில்‌ வல்லவர்‌. 
தனக்குத்‌ தெரிந்தது மற்றவர்களுக்கும்‌ தெரிய வெண்டும்‌ என 
98 


நினைப்பார்‌. பேசுவதில்‌ நாட்டம்‌. எளிய பழக்கம்‌. காரியங்களைச்‌ 


சரியான நேரத்தில்‌ செய்யும்‌ தன்மை. பேச்சுவன்மை. 
உண்மைத்தன்மை. திட்டமான செயல்திறன்‌. மந்றவர்களுக்கு 
அறிவுரை வழங்கி தவறுகளைச்‌ சுட்டிக்காட்டும்‌ தன்மை 
உடையவர்கள்‌. 


மகர இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

சனி தொடர்பான பின்னலாடை முதலாளிகள்‌ 
சோம்பல்குணம்‌. தயக்கம்‌. வசீகரமான முகத்தோற்றம்‌. 
விடாமுயற்சியுடன்‌ சொல்லிக்‌ கொடுப்பவர்‌. எதையும்‌ ஆராய்ந்து 
அதன்‌ தன்மைக்கேற்ப நடப்பார்‌. தீவிரசிந்தனை. 
சூழ்நிலைகளுக்கேற்றவாறுத்‌ தன்னை மாற்றிக்‌ கொள்பவர்‌. 
தன்னம்பிக்கை உடையவர்‌. பொறியியல்‌ துறை. விஞ்ஞான அறிவு 
வளர்ச்சி பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌. 
கும்ப இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

சனி தொடர்பான பின்னலாடை முதலாளிகள்‌ கடினஉழைப்பு. 
பிறரைக்‌ கவரக்‌ கூடியவர்‌. ஞாபகசக்தி அதிகம்‌ உள்ளவர்‌. 
மற்றவர்களை எடை போடுவதில்‌ சாமர்த்தியசாலி. கல்வியில்‌ 
உயர்ந்த நிலையைப்‌ பெற்றவர்கள்‌. சட்டக்கல்வி. பின்னலாடை 
தொழில்துறை, விஞ்ஞானம்‌. பொறியியல்‌ துறை ஞானம்‌. 
மந்றவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுப்பதில்‌ வல்லவர்‌. பொறுமை. 
சகிப்புத்தன்மை உடையவர்‌. கல்வியாளர்‌. நண்பர்கள்‌ உடையவர்‌. 
சோதிடத்தில்‌ ஆர்வம்‌. தாராளகுணம்‌. இரக்கசிந்தனை. தூய்மையான 


எண்ணம்‌. ஆராய்ச்சி மனப்பான்மை. 


மீன இலக்கின பின்னலாடை முதலாளிகள்‌ 

குரு தொடர்பான பின்னலாடை முதலாளிகள்‌ நேர்மை. 
உண்மை சிந்தனை உள்ளவர்‌. நிறையப்‌ படித்து கல்விப்‌ 
பயிற்சியில்‌ ஊக்கத்துடன்‌ இருப்பதால்‌ நன்றாக கற்றுக்‌ கொடுப்பவர்‌. 


பல புத்தகங்களைப்‌ படித்து அறிவை வளர்த்துக்‌ கொண்டு 


99 


மற்றவர்களுக்குச்‌ சொல்லித்‌ தருவார்கள்‌. மற்றவர்கள்‌ செய்யும்‌ 
தவறை மன்னிக்கும்‌ குணம்‌ உடையவர்‌. சுயசிந்தனை. 
தன்னம்பிக்கையின்மை. பிறாமேல்‌ ஆதிக்க மனப்பான்மை. 
கற்பனைவளம்‌ மிக்கவர்கள்‌.” 
2.9. தொகுப்புரை 

இவ்வியலில்‌ பின்னலாடை தோன்றிய வரலாறு, 
பின்னலாடைத்‌ தொழிலின்‌ சார்புத்‌ தொழில்கள்‌ விவரம்‌, அவற்றின்‌ 
எண்ணிக்கை விவரம்‌, பன்னிரு கோள்களின்‌ பாவக காரகங்கள்‌, 
பன்னிரு பாவகம்‌ குறிப்பிடும்‌ தன்மைகள்‌, இலக்கின, நான்காம்‌ 
மற்றும்‌ பத்தாம்‌ பாவகச்‌ செயல்பாடுகள்‌, இலக்கின, நான்காம்‌ 
மற்றும்‌ பத்தாம்‌ பாவகங்களில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது 
கோள்கள்‌ நிற்பதால்‌ ஏற்படும்‌ பயன்கள்‌ ஆகியவை பற்றி 


அறியப்பட்டு இருக்கிறது. 


100 


[ண 


SORE பிட AON. OI me OR 


WwW N N N N N NN N N N HRP Ree Re RR வ ௮ வ அ 
௨6௨3௨௩3920 SSHMAAARHNH ES 


டி.விமலன்‌ 

மேலது 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 
டி.விமலன்‌ 

மேலது 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 
டி.விமலன்‌ 

மேலது 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


டி.விமலன்‌ 


. மேலது 


எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


. டி.விமலன்‌ 


மேலது 


. எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


டி.விமலன்‌ 

மேலது 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 
டி.விமலன்‌ 

மேலது 


. எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 
. டி.விமலன்‌ 


. மேலது 


எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


. டி.விமலன்‌ 


மேலது 


. எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


. டி.விமலன்‌ 


மேலது 


எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


அழக்குறிப்புகள்‌ 


உத்தி 


ர காலாம்ருதம்‌. 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 


உத்தி 
உத்தி 


ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 
ர காலாம்ருதம்‌ 


நவீனகால சோதிட வளர்ச்சி 





உத்தி 














ர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ 


101 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


உரையும்‌ 


01 
52 
151 
01 
52 
152 
02 
52 
152 
02 
53 
153 
03 
53 
154 
03 
54 
154 
04 
54 
155 
05 
54 
156 
05 
55 
156 
06 
56 
157 


31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 


55. 
56. 
57. 
58. 
59. 
60. 
6l. 


டி.விமலன்‌ 
மேலது 


எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ 


டி.விமலன்‌ உத்திர காலாம்ருதம்‌ 

டி.விமலன்‌ நவீனகால சோதிட வளர்ச்சி 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 
மேலது 

டி.விமலன்‌ நவீனகால சோதிட வளர்ச்சி 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 
டி.விமலன்‌ நவீனகால சோதிட வளர்ச்சி 
எஸ்‌.எம்‌.சதாசிவம்‌ உத்திர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 
டி.விமலன்‌ நவீனகால சோதிட வளர்ச்சி 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 

மேலது 

மேலது 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ பலித சோதிஷம்‌ 

டி.விமலன்‌ சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 

கு. சோ. ப. 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 

மேலது 

மேலது 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ பலித சோதிஷம்‌ 

டி.விமலன்‌ சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 
பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ குடும்ப சோதிடம்‌ 

கீழாத்தூர்‌ ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 

மேலது 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌ பலித சோதிஷம்‌ 

மேலது 

பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ குடும்ப சோதிடம்‌ 

சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 


மேலது 


உத்திர காலாம்ருதம்‌ 
நவீனகால சோதிட வளர்ச்சி 























102 


06 
56 


உத்திர காலாம்ருதம்‌ - மூலமும்‌ உரையும்‌ 158 


07 
57 
159 
151 
52 
153 
53 
157 
56 
226 
226 
142 
107 
45 
211 
196 
196 
133 
100 
31 


211 
239 
135 
114 
114 
211 
228 
228 


62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 
71. 
72. 
73. 
74. 
T 
76. 
77. 
78. 
79. 
80. 
81. 


82. 
83. 
84. 
85. 
86. 
87. 
88. 
89. 
90. 
91. 
92. 


மேலது 


சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, 


டி.விமலன்‌ 
பொத்தேரி ஸ்ரீநி 


பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 


வாசாசாரியார்‌ குடும்ப சோதிடம்‌ 


சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 


மேலது 
மேலது 
சுப்பிரமணிய ச 
டி.விமலன்‌ 
பொத்தேரி ஸ்ரீநி 
சுப்பிரமணிய ச 
சுப்பிரமணிய ச 
டி.விமலன்‌ 
பொத்தேரி ஸ்ரீநி 
சுப்பிரமணிய ச 
மேலது 
மேலது 


சுப்பிரமணிய சாஸ்திரிகள்‌, 


டி.விமலன்‌ 


பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ 
மரீநிவாஸாசாரியார்‌ 


கீழாத்தூர்‌ 
சுப்பிரமணிய ச 
மேலது 

மேலது 
சுப்பிரமணிய ச 
டி.விமலன்‌ 


பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ 


சுப்பிரமணிய ச 
சுப்பிரமணிய ச 
டி.விமலன்‌ 


பொத்தேரி ஸ்ரீராமய்யங்கார்‌ 


டி.விமலன்‌ 


£ஸ்திரிகள்‌, பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 
வாசாசாரியார்‌ குடும்ப சோதிடம்‌ 
£ஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 
ாஸ்திரிகள்‌, பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 
வாசாசாரியார்‌ குடும்ப சோதிடம்‌ 


ாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 








பலித சோதிஷம்‌ 
சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 


குடும்ப சோதிடம்‌ 


£ஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 


£ஸ்திரிகள்‌, பலித சோதிஷம்‌ 

சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 
குடும்ப சோதிடம்‌ 
ாஸ்திரிகள்‌, சோதிட வித்யா வாரிதி 
£ஸ்திரிகள்‌, பலித சோதிஷம்‌ 


சாதகப்‌ பலன்களை வரையறுத்தல்‌ 





குடும்ப சோதிடம்‌ 
உத்திரகாலாம்ருதம்‌ 


103 


142 
108 
47 
213 
198 
198 
141 
101 
31 
213 
240 
114 
53 
213 
230 
231 
156 
108 
48 


218 
201 
201 
155 
101 
33 
215 
242 
115 
54 
218 
15 - 20 





பின்னலாடை தொழிலுக்கான ஆய்வு 


விதிகளும்‌, அவற்றிற்கான விளக்கமும்‌ 


104 


இயல்‌ - 3 
பின்னலாடை தொழிலுக்கான ஆய்வு விதிகளும்‌, அவற்றிற்கான 
விளக்கமும்‌ 


3.0. அறிமுகவுரை 


பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கான யூக விதிகள்‌, 
பனிரெண்டு இலக்கின வாரியான சாதகங்களில்‌ பகுப்பாய்வு 
செய்யப்பட உள்ளது. பகுப்பாய்வின்மூலம்‌ கிடைக்கப்‌ பெற்ற 
முடிவுகள்‌ பல்வேறு தலைப்புகளில்‌ திறனாய்வு செய்யப்பட்டு 


தொகுப்பாகக்‌ தரப்பட்டு உள்ளது. 


3.1. தொழிலுக்கான பொது விதிகள்‌ 


1. இலக்கினாதிபதிக்கும்‌, பத்தாம்‌ பாவகாதிபதிக்கும்‌ 
கூறப்பட்டுள்ள காரகத்தின்‌ அடிப்படையில்‌ இணைந்த தொழில்‌ 
செய்வது. 

2. இலக்கினாதிபதியின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 

3. பத்தாம்‌ பாவாதிபதியின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 

4. பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தில்‌ இருக்கும்‌ இராசி 


அதிபதிக்குரிய தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 


5. பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நிற்கும்‌ கோளுக்குரிய 
தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 

6. பத்தாம்‌ பாவத்திலுள்ள கோளுக்குரிய தொழிலைச்‌ 
செய்பவர்கள்‌. 

7. பத்தாம்‌ பாவாதிபதி நிற்கின்ற நட்சத்திராதிபதியின்‌ 


105 


தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 


8. விம்சோத்திரி தசா, புத்தியின்‌ அடிப்படையில்‌ தொழிலைச்‌ 
செய்பவர்கள்‌. 
9. பத்தாம்‌ பாவகத்தைப்‌ பார்க்கும்‌ கோளின்‌ காரகத்துவ 


தொழிலைச்‌ செய்பவர்கள்‌. 


10. மேற்கூறப்பட்ட ஒன்பது விதிகளிலும்‌ உட்படாது வேறு பல 


விதிகளின்‌ கீழ்‌ செய்யப்படும்‌ தொழில்களைச்‌ செய்பவர்கள்‌. 


3.2. ஆய்வுவிதிகளை உருவாக்கிய முறை 


பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு காரகக்‌ கோள்களாக 
சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது ஆகியவையும்‌, காரக பாவங்களாக 
இலக்கினம்‌, நான்கு மற்றும்‌ பத்தாம்‌ பாவங்களும்‌ தரப்பட்டுள்ளன. 
பத்தாம்‌ பாவம்‌ கர்மம்‌ மற்றும்‌ ஜீவன பாவமாகும்‌. அதனைச்‌ 


செயல்படுத்த இலக்கின பாவகமும்‌ தரப்பட்டுள்ளன. 


இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருப்பவர்கள்‌ 
பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு மிகவும்‌ ஏற்றவர்களாவார்கள்‌. 
இதனைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வு விதி எண்‌. 
ஏற்படுத்தப்பட்டூள்ளது. இது ஆய்வின்‌ முடிவில்‌ 
உறதிப்படுத்தப்படுகிறது. 

இலக்கினத்திற்கு நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருப்பவர்கள்‌ பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு மிகவும்‌ 


ஏற்றவர்களாவார்கள்‌. இதனை கருத்தில்‌ கொண்டு ஆய்வு விதி 


106 


எண்‌.2 ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஆய்வின்‌ முடிவில்‌ 
உறதிப்படுத்தப்படுகிறது. 

இலக்கினத்திற்குப்‌ பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருப்பவர்கள்‌ பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு மிகவும்‌ 
ஏற்றவர்களாவார்கள்‌. இதனைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வுவிதி 
எண்‌.3 ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது ஆய்வின்‌ முடிவில்‌ 
உறுதிப்படுத்தப்படுகிறது. 

பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நின்ற இராசியதிபதி 
அல்லது அவற்றுடன்‌ சோந்த கோளின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ 
பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு மிகவும்‌ ஏற்றவர்களாவார்கள்‌. 
இதனைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வு விதி எண்‌.4 
ஏற்படுத்தப்பட்டூள்ளது. இது ஆய்வின்‌ முடிவில்‌ 
உறதிப்படுத்தப்படுகிறது. 

பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தில்‌ நின்ற இராசியதிபதி 
அல்லது அவற்றுடன்‌ சோந்த கோளின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ 
பின்னலாடை முதலாளிகள்‌ பணிக்கு மிகவும்‌ ஏற்றவர்களாவார்கள்‌. 
இதனைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆய்வு விதி எண்‌.5 
ஏற்படுத்தப்பட்டூள்ளது. இது ஆய்வின்‌ முடிவில்‌ 


உறுதிப்படுத்தப்படுகிறது. 


107 


3.3. பின்னலாடை முதலாளிகள்‌ தொழிலுக்கான ஆய்வு விதிகள்‌ 
விதி எண்‌. 1 
இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 2 
இலக்கினத்திற்கு நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 3 
இலக்கினத்திற்குப்‌ பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது இருத்தல்‌. 
விதி எண்‌. 4 


பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நின்ற இராசியதிபதியுடன்‌ 
தொடர்பு கொண்ட கோளின்‌ தொழிலைச்‌ செய்வது. 
விதி எண்‌. 5 


பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தில்‌ நின்ற 

இராசியதிபதியுடன்‌ தொடர்பு கொண்ட கோளின்‌ தொழிலைச்‌ 
செய்வது. 

குறிப்பு : தொடர்பு என்பது இணைவு, சேக்கை, பார்வை, 


வர்க்கோத்தமம்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பதாகும்‌. 


108 


3.4. பனிரெண்டு இலக்கினவாரியாகச்‌ சாதக எண்ணிக்கை 





மேட இலக்கினம்‌ : 21 
இடப இலக்கினம்‌ : 25 
மிதுன இலக்கினம்‌ = 21 
கடக இலக்கினம்‌ : 21 
சிம்ம இலக்கினம்‌ : 13 
கன்னி இலக்கினம்‌ : 15 
துலா இலக்கினம்‌ 127 
விருச்சிக இலக்கினம்‌ = 17 
தனுசு இலக்கினம்‌ : 15 
மகர இலக்கினம்‌ : 16 
கும்ப இலக்கினம்‌ : 09 
மீன இலக்கினம்‌ : 10 
மொத்தம்‌ 200 


109 


3.5. பனிரெண்டு இலக்கினவாரியாகச்‌ சாதகப்‌ பகுப்பாய்வு 
ஆய்வுச்‌ சாதகம்‌ : 01 (சாதக எண்‌ : 05) 

சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌. சின்னதுரை 

பிறந்த நாள்‌ : 16.05.1969 பிறந்த நேரம்‌ : 04.30 காலை 

பிறந்த ஊர்‌ : தாராபுரம்‌ இலக்கினம்‌ : மேடம்‌ 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : கார்த்திகை 1 
HFT புத்தி : சூரியதசா 05 ஆண்டு 09 மாதம்‌ 16 நாள்‌ 

பணி : பின்னலாடை முதலாளி 
சுக்‌ ல/ சூரி ல/ 
ராகு சந்‌ புத புத 
சனி சனி 

கேது 

நவாம்சம்‌ 

ராசி ஆகு 
செவ்‌ ராகு 

சுக 

GG 
செவ்‌ கேது சந்‌ 





























ஆய்வு விதி எண்‌.1 - 4, 

விதிஎண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ காரகாதிபதி சந்திரன்‌ இருப்பதாலும்‌, 
விதிஎண்‌.4. இன்படி பத்தாமாதி சனி சந்திரனுடன்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌, 
பத்தாமாதி சனி கேது நட்சத்திர சாரம்‌ பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 

இலக்கினாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


200 சாதகங்களில்‌ விதி எண்‌. 01இல்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 74 
சாதகங்களும்‌, விழுக்காடு அடிப்படையில்‌ 37.0 விழுக்காடும்‌, கூட்டு 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 74 
சாதகங்களும்‌. விழுக்காடு அடிப்படையில்‌ 37.0 விழுக்காடும்‌ உள்ளன. 


அவற்றில்‌ எடுத்துக்காட்டாக 11 சாதகங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


110 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 02 (சாதகம்‌ : 42) 


சாதகர்‌ பெயர்‌ : என்‌.இராமசாமி 
பிறந்த நாள்‌ : 20.07.1964 பிறந்த நேரம்‌ : 03.09 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : இடபம்‌ 





























இராசி : விருச்சிகம்‌ நட்சத்திரம்‌ : அனுஷம்‌ - 3 
கசா புத்தி : சனி தசா 07 ஆண்டூ 01 மாதம்‌ 23 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ 
குரு | செவ்‌ | ராகு கேது 
சுக்‌ 
சூரி 
சனிவ புத புத ல/ 
ராசி நவாம்சம்‌ 
சனிவ சூரி 
குரு செவ்‌ 
கேது சந்‌ ராகு சந்‌ சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.1 - 


விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


111 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 03 (சாதகம்‌ : 66) 


சாதகர்‌ பெயர்‌ : டி. வேலுச்சாமி 
பிறந்த நாள்‌ : 08.07.1954 பிறந்த நேரம்‌ : 06.12காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மிதுனம்‌ 





























இராசி : கன்னி நட்சத்திரம்‌ : அஸ்தம்‌ - 4 
கசா புத்தி : சந்திர தசா 01 ஆண்டு 02 மாதம்‌ 17 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/குவ ல/ 
கரி | சுக்‌ புத புத | கேது | சுக்‌ 
கேது 
ராசி நவாம்சம்‌ 
சந்‌ சூரி 
குரு செவ்‌ 
சனி 
செவ்வ 
ராகு சனிவ சந்‌ ராகு 





























ஆய்வு விதி எண்‌.1 - 4, 5 


விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ கேது இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. 
இன்படி பத்தாமாதி குரு இராசியில்‌ சுக்கிரனுடன்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌, 
விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி குரு நவாம்சத்தில்‌ சந்திரனுடன்‌ சேர்க்கை 
பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 
வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - கேது தொடர்பு 


112 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 04 (சாதகம்‌ : 84) 


சாதகர்‌ பெயர்‌ : ஏ.ராஜ்குமார்‌ 
பிறந்த நாள்‌ : 19.08.1972 பிறந்த நேரம்‌ : 04.18 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : கடகம்‌ 





























இராசி : விருச்சிகம்‌ நட்சத்திரம்‌ : கேட்டை - 3 
HFT புத்தி : புதன்‌ தசா 08 ஆண்டு 04 மாதம்‌ 11 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சனி சுக்‌ சுக்‌ சூரி குருவ செவ்‌ 
ல/ ; 
புத சந்‌ கேது 
ராசி கேது நவாம்சம்‌ 

சூரி ல/ 
ராகு செவ்‌ ராகு சனி 
குருவ சந்‌ புத 





























ஆய்வு விதிஎண்‌.1 
விதிஎண்‌.1.இன்படி இலக்கினத்தில்‌ கேது இருப்பதாலும்‌, 


விதிஎண்‌.4.இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி செவ்வாய்‌ இராசியில்‌ கேதுவின்‌ 
நட்சத்திர சாரம்‌ பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - கேது தொடர்பு 


113 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 05 (சாதகம்‌ : 91) 


சாதகர்‌ பெயர்‌ : என்‌.சிவதாஸ்‌ 


பிறந்த நாள்‌ : 20.08.1975 பிறந்த நேரம்‌ : 07.52 காலை 





























பிறந்த ஊர்‌ : பாலக்காடு இலக்கினம்‌ : சிம்மம்‌ 
இராசி : மகரம்‌ நட்சத்திரம்‌ : திருவோணம்‌2 
கசா புத்தி : சந்திர தசா 07 ஆண்டூ 01 மாதம்‌ 17 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ சூரி 
குரு கேது செவ்‌ குரு சந்‌ 
சனி ராகு 
ராசி நவாம்சம்‌ 
ல/ சுக்‌ 
சந்‌ புத கேது சனி 
சூரி 
சுக்‌ 
ராகு ல/ புத 





























ஆய்வு விதி எண்‌.1 - 3, 4 


விதி எண்‌.1.இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.3.இன்படி இலக்கினத்திற்கு பத்தில்‌ கேது இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.4.இன்படி 10ஆமாதிச்‌ சுக்கிரன்‌ இராசியில்‌ இலக்கினத்தில்‌ 
நின்றபடியாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 
வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


114 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 06 (சாதகம்‌ : 94) 
சாதகர்‌ பெயர்‌ : என்‌. விஜய்‌ ஆனந்த்‌ 
பிறந்த நாள்‌ : 03.08.1975 பிறந்த நேரம்‌ : 08.50 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : சிம்மம்‌ 





























இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : ரோகிணி 3 
கசா புத்தி : சந்திர தசா 03 ஆண்டு 02 மாதம்‌ 11 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ சந்‌ 
குரு கேது குரு சந்‌ 
சூரி 
புத கேது சனி 
ராசி சனி நவாம்சம்‌ 
ல/ 
சுக்‌ ராகு 
சூரி 
ராகு செவ்‌ ல/ சுக்‌ 
புத 





























ஆய்வு விதி எண்‌.1 - 3 

விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, விதி எண்‌.3. 
இன்படி இலக்கினத்திற்குப்‌ பத்தில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


115 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 07 (சாதகம்‌ : 108) 


சாதகர்‌ பெயர்‌ : ஆர்‌.லஷ்மிகாந்தன்‌ 
பிறந்த நாள்‌ : 21.08.1981 பிறந்த நேரம்‌ : 08.50 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌  : கன்னி 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : பரணி - 1 
கசா புத்தி : சுக்கிர தசா 17 ஆண்டு 03 மாதம்‌ 05 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சுக்‌ சூரி 
சந்‌ செவ்‌ கேது ல/ குரு செவ்‌ 
சனி 
ராகு 
ராசி நவாம்சம்‌ 
சூரி சந்‌ 
கேது புத புத 
ல/ 
சுக்‌ ராகு 
குசனி 





























ஆய்வு விதி எண்‌.1 - 4, 5 

விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. 
இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ நட்சத்திர சாரம்‌ 
பெற்று இருப்பதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌ 
நவாம்சத்தில்‌ சந்திரனுடன்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


116 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 08 (சாதகம்‌ : 148) 


சாதகர்‌ பெயர்‌ : கே.ராஜன்‌ 
பிறந்த நாள்‌ : 14.11.1979 பிறந்த நேரம்‌ : 06.45 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌  : விருச்சிகம்‌ 





























இராசி : சிம்மம்‌ நட்சத்திரம்‌ : பூரம்‌ - 3 
கசா புத்தி : சுக்கிர தசா 05 ஆண்டு 04 மாதம்‌ 22 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ சூரி 
கேது ராகு 
ராசி 
சந்‌ சனி நவாம்சம்‌ ல/ 
செவ்‌ கேது குரு 
கரா 
ல/ சந்‌ 
புதவ சூரி சனி சுக்‌ புதவ 
சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.1 - 2, 3, 4 


விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ கேது இருப்பதாலும்‌, எண்‌.3. 
இன்படி இலக்கினத்திற்குப்‌ பத்தில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌, எண்‌.4. 
இன்படி பத்தாமாதி சூரியன்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ துலா இராசியில்‌ 
இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 
வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


117 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 09 


சாதகர்‌ பெயர்‌ 


: எம்‌.வெங்கடாசலம்‌ 


(சாதகம்‌ : 


158) 

































































பிறந்த நாள்‌ : 01.02.1947 பிறந்த நேரம்‌ : 05.00 காலை 
பிறந்த ஊர்‌ : தெக்கலூர்‌ இலக்கினம்‌ : தனுசு 
இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : திருவோணம்‌2 
கசா புத்தி : சந்திர தசா 07 ஆண்டு 01 மாதம்‌ 05 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ செவ்‌ சந்‌ 
ராகு சுக்‌ ராகு | சூரி 
சனி குரு 
ராசி 
சூரி நவாம்சம்‌ 
செவ்‌ புத 
புத 
ல/ குரு ல/ 
சுக்‌ | கேது கேது | சனி 
ஆய்வு விதி எண்‌.1 
விதி எண்‌.1. இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ 


பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி 


- சுக்கிரன்‌ தொடர்பு 


118 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 10 (சாதகம்‌ : 190) 


சாதகர்‌ பெயர்‌ : எம்‌.இராமசாமி 
பிறந்த நாள்‌ : 06.04.1967 பிறந்த நேரம்‌ : 05.04 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : கும்பம்‌ 





























இராசி : கும்பம்‌ நட்சத்திரம்‌ : சதயம்‌ - 1 
HFT புத்தி : இராகு தசா 14 ஆண்டு 07 மாதம்‌ 21 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி சுக்‌ 
சனி | ராகு புத | ல/ 
ல/ 
சந்‌ குரு கேது குரு 
புத ராசி ல 
நவாம்சம்‌ 
சூரி ராகு 
செவ்வ செவ்வ 
கேது சந்‌ சுக்‌ சனி 





























விதி எண்‌.1 - 4, 5 


விதி எண்‌.1.இன்படி இலக்கினத்தில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.4.இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ துலாஇராசியில்‌ 
இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. .இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ நவாம்சத்தில்‌ 
சுக்கிரனுடன்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமாதி - சந்திரன்‌ தொடர்பு 


119 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 11 (சாதகம்‌ : 195) 
சாதகர்‌ பெயர்‌ : ஆர்‌.மணி 
பிறந்த நாள்‌ : 15.03.1962 பிறந்த நேரம்‌ : 08.10 காலை 






































பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மீனம்‌ 
இராசி : மிதுனம்‌ நட்சத்திரம்‌ : புனர்பூசம்‌ 1 
தசா புத்தி : குரு தசா 13 ஆண்டூ 06 மாதம்‌ 14 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ f . 
சூரி சந்‌ ல/ சந்‌ சனி 
சுக்‌ 
செவ்‌ சூரி 
புத ராகு கேது 
குரு ராசி 
சனி நவாம்சம்‌ 
கேது ராகு 
புத 
செவ்‌ குரு சுக்‌ 
































ஆய்வு விதி எண்‌.1 - 2 


விதி எண்‌.1.இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.2.இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இலக்கினாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


120 


ஆய்வுச்‌ சாதகம்‌ - 12 (சாதகம்‌ : 09) 


சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌.முருகசாமி 
பிறந்த நாள்‌ : 19.11.1952 பிறந்த நேரம்‌ : 16.45 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மேடம்‌ 
























































இராசி : விருச்சிகம்‌ நட்சத்திரம்‌ : கேட்டை - 4 
தசா புத்தி : புதன்‌ தசா 02 ஆண்டு 00 மாதம்‌ 11 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ : 
குருவ சந்‌ 
சுக்‌ 
கேது செவ்‌ ராகு 
ராசி நவாம்சம்‌ 
செவ்‌ புத 
ராகு கேது க 
சூரி ல/ 
சுக்‌ சந்‌ சனி குருவ சனி 
புத 
விதி எண்‌.2 


விதிஎண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ கேது இருப்பதால்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


4ஆம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


200 சாதகங்களில்‌ விதி எண்‌. 02இல்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 31 
சாதகங்களும்‌, விழுக்காடு அடிப்படையில்‌ 15.5 விழுக்காடும்‌, கூட்டு 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 43 
சாதகங்களும்‌. விழுக்காடு அடிப்படையில்‌ 21.5 விழுக்காடும்‌ உள்ளன. 
அவற்றில்‌ எடுத்துக்காட்டாக 11 சாதகங்கள்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. 


121 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 13 (சாதகம்‌ : 22) 


சாதகர்‌ பெயர்‌ : ஏ.முத்துகிருஷ்ணன்‌ 
பிறந்த நாள்‌ : 21.05.1972 பிறந்த நேரம்‌ : 06.10 காலை 





























பிறந்த ஊர்‌ : திருச்சி இலக்கினம்‌ : இடபம்‌ 
இராசி : சிம்மம்‌ நட்சத்திரம்‌ : பூரம்‌ - 2 
கசா புத்தி : சுக்கிர தசை 13 ஆண்டு 01 மாதம்‌ 24 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ செவ்‌ 
புத சூரி சுக்‌ சூரி ல/ சனி 
சனி 
கேது ராகு 
ராசி நவாம்சம்‌ 
செவ்‌ குரு 
ராகு சந்‌ சுக்‌ கேது 
குரு புத சந்‌ 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4, 5 


விதி எண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌, 
விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி சனி இராசியில்‌ சுக்கிரனுடைய 
இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி சனி 
நவாம்சத்தில்‌ சுக்கிரனுடைய  இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


4ஆம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


122 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 14 (சாதகம்‌ 


. 
. 


52) 





























சாதகர்‌ பெயர்‌ : பி.முத்துசாமி 
பிறந்த நாள்‌ : 12.08.1954 பிறந்த நேரம்‌ : 04.00 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மிதுனம்‌ 
இராசி தனுசு நட்சத்திரம்‌ : பூராடம்‌ - 4 
HFT புத்தி சுக்கிர தசா 03 ஆண்டு 11 மாதம்‌ 28 நாள்‌ 
பணி பின்னலாடை முதலாளி 

ல/ ல/ 

குரு கேது சுக்‌ செவ்‌ 

கேது குரு 

சூரி 

புத சூரி 

ராசி நவாம்சம்‌ 
சனி 

சந்‌ சந்‌ 
செவ்‌ சனி சுக்‌ புத ராகு 
ராகு 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4, 5 


விதி எண்‌.2. 
இருப்பதாலும்‌, 


நவாம்சத்தில்‌ 
பின்னலாடை 


ன்படி இலக்கினத்திற்கு நான்காம்‌ 


பாவத்தில்‌ சுக்கிரன்‌ 


விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி குரு இலக்கினத்தில்‌ 
கேதுவுடன்‌ சேக்கை பெற்றதாலும்‌, விதி எண்‌.5.இன்படி பத்தாமாதி குரு 
இருப்பதாலும்‌ 


சுக்கிரனுடைய 


இடபஇராசியில்‌ 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


123 


சாதகர்‌ 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 15 (சாதகம்‌ : 
























































சாதகர்‌ பெயர்‌ : வி.பிரதீப்‌ 
பிறந்த நாள்‌ : 02.08.1986 பிறந்த நேரம்‌ : 05.45 காலை 
பிறந்த ஊர்‌ : கோவை இலக்கினம்‌ : கடகம்‌ 
இராசி : மிதுனம்‌ நட்சத்திரம்‌ : மிருகசீரிசம்‌ 4 
கசா புத்தி : செவ்வா தசா 01 ஆண்டு 07 மாதம்‌ 22 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ராகு சந்‌ ராகு குரு 
ல/ 
குரு சூரி புத 
ராசி புத நவாம்சம்‌ 
சுக்‌ 
சூரி ல/ 
செவ்‌ சனி கேது சுக்‌ சந்‌ கேது செவ்‌ 
சனி 
ஆய்வு விதிஎண்‌.2 - 4 
விதிஎண்‌.2. இன்படி நான்காம்‌ பாவத்தில்‌ கேது இருப்பதாலும்‌, விதிஎண்‌.4. 


இன்படி பத்தாமதிபதி செவ்வாய்‌ இராசியில்‌ சுக்கிரன்‌ நட்சத்திர சாரம்‌ 


பெற்றதாலும்‌ சாதகர்‌ 
வருகிறார்‌. 


பின்னலாடை 


நான்காம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


124 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 16 (சாதகம்‌ : 118) 


சாதகர்‌ பெயர்‌ : ஏ.செந்தில்‌ குமார்‌ 
பிறந்த நாள்‌ : 11.02.1973 பிறந்த நேரம்‌ : 22.30 இரவு 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌  : துலாம்‌ 






































இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : ரோகிணி - 2 
கசா புத்தி : சந்திர தசா 06 ஆண்டு 10 மாதம்‌ 08 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 

சந்‌ சந்‌ 

சனி கேது கேது செவ்‌ 

சுக்‌ 
புத குரு சனி 
ராசி 

சூரி நவாம்சம்‌ 
குரு புத 
சுக 
செவ்‌ ல/ 
ராகு ல/ ராகு சூரி 





























ஆய்வு விதி எண்‌.2 


விதி எண்‌.2.இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, 
விதி எண்‌.4.இன்படி பத்தாமதிபதி சந்திரன்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ 
இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாமதிபதி 
சந்திரன்‌ நவாம்சத்தில்‌ சுக்கிரனின்‌ இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


125 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 17 (சாதகம்‌ : 146) 


சாதகர்‌ பெயர்‌ : சி.புனிதாம்பாள்‌ 


பிறந்த நாள்‌ : 06.12.1970 பிறந்த நேரம்‌ : 07.00 காலை 






































பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : விருச்சிகம்‌ 
இராசி : கும்பம்‌ நட்சத்திரம்‌ : பூரட்டாதி - 1 
தசா புத்தி : குரு தசா 12 ஆண்டு 08 மாதம்‌ 21 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ 
சனிவ சுக்‌ சந்‌ கேது | குரு 
சந்‌ 
ராகு புத 
ராசி 
நவாம்சம்‌ 
கேது சூரி 
ல/ செவ்‌ செவ்‌ 
புத கூரி | GG சனிவ 
சுக்‌ ராகு 





























ஆய்வு விதி எண்‌.2 - 3 


விதி எண்‌.2.இன்படி இலக்கினத்திற்கு நான்காம்‌ பாவத்தில்‌ சந்திரன்‌ 
இருப்பதாலும்‌, விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தாம்‌ பாவத்தில்‌ 
கேது இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ 
செய்து வருகிறார்‌. 


4ஆம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


126 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 18 (சாதகம்‌ : 156) 


சாதகர்‌ பெயர்‌ : எல்‌.சுப்பிரமணியம்‌ 
பிறந்த நாள்‌ : 16.05.1977 பிறந்த நேரம்‌ : 21.00 இரவு 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : தனுசு 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : பரணி - 1 
HFT புத்தி : சுக்கிர தசா 15 ஆண்டு 08 மாதம்‌ 23 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ சந்‌ சூரி ல/ 
சுக்‌ | புத | குரு கேது குரு 
கேது 
சனி புத 
ராசி 
சூரி நவாம்சம்‌ 
செவ்‌ சந்‌ 
சுக்‌ 
ல/ ராகு சனி ராகு 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4, 5 


விதி எண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, 
குருவின்‌ இராசியாக இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி புதன்‌ 
இராசியில்‌ சந்திரனுடன்‌ சேர்க்கை பெந்றதாலும்‌, கேதுவின்‌ நட்சத்திர சாரம்‌ 
பெற்றதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி புதன்‌ நவாம்சத்தில்‌ 
சந்திரனின்‌ கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 

நான்காம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌, கேது தொடர்பு 


127 
































ஆய்வுச்‌ சாதகம்‌ - 19 (சாதகம்‌ : 171) 
சாதகர்‌ பெயர்‌ : எம்‌.சித்ராபாண்டியன்‌ 
பிறந்த நாள்‌ : 23.10.1983 பிறந்த நேரம்‌ : 13.05 பகல்‌ 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மகரம்‌ 
இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : பரணி - 3 
கசா புத்தி : சுக்கிர தசா 06 ஆண்டு 03 மாதம்‌ 16 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ ராகு ல/ 
கேது 
ராசி 
செவ்‌ நவாம்சம்‌ 
ல/ சுக்‌ சனி ராகு 
குரு கூரி சந்‌ 
கேது புத குரு சூரி செவ்‌ சுக்‌ 
சனி புத 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4 


விதி எண்‌.2.இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌, 


விதி எண்‌.4.இன்படி பத்தாமாதி சுக்கிரன்‌, 


பெற்றதாலும்‌ சாதகர்‌ 
வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி 


பின்னலாடை 


128 


சந்திரன்‌ தொடர்பு 


சுக்கிரனின்‌ நட்சத்திர சாரம்‌ 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 20 (சாதகம்‌ : 184) 


சாதகர்‌ பெயர்‌ : என்‌.கே.கார்த்திகேயன்‌ 
பிறந்த நாள்‌ : 04.11.1974 பிறந்த நேரம்‌ : 14.10 பகல்‌ 
பிறந்த ஊர்‌ : தாராபுரம்‌ இலக்கினம்‌ : கும்பம்‌ 





























இராசி : மிதுனம்‌ நட்சத்திரம்‌ : திருவாதிரை 2 
கசா புத்தி : இராகு தசா 10 ஆண்டு 06 மாதம்‌ 24 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ சூரி 
கேது சனி சுக்‌ சனி கேது 
ல/ ல/ 
குரு ர்க குரு 
சந்‌ நவாம்சம்‌ 
செவ்‌ 
சூரி 
ராகு புத ராகு புத 
சுக்‌ 
செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4, 5 


விதி எண்‌.2.இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ கேது இருப்பதாலும்‌, விதி 
எண்‌.4.இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ துலாஇராசியில்‌ 
இருப்பதாலும்‌, எண்‌.5.இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ நவாம்சத்தில்‌ 
சந்திரனுடன்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


4ஆம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


129 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 21 (சாதகம்‌ : 193) 


சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌.லெஷ்மணன்‌ 
பிறந்த நாள்‌ : 07.03.1936 பிறந்த நேரம்‌ : 07.30 காலை 
பிறந்த ஊர்‌ : இடுவாய்‌ இலக்கினம்‌ : மீனம்‌ 





























இராசி : சிம்மம்‌ நட்சத்திரம்‌ : மகம்‌ - 4 
கசா புத்தி : கேது தசா 01 ஆண்டு 02 மாதம்‌ 22 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 

ல/ 

செவ்‌ கேது குரு | சனி | சூரி 

சூரி 

சனி கேது சந்‌ 

ராசி 
புத நவாம்சம்‌ சுக்‌ 
சுக்‌ சந்‌ ராகு 
. ல/ 

ராகு குரு செவ்‌ புத 





























ஆய்வு விதி எண்‌.2 


விதி எண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ கேது இருப்பதால்‌ சாதகர்‌ 


பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


130 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 22 (சாதகம்‌ : 199) 
சாதகர்‌ பெயர்‌ : சி.மோகன்‌ குமார்‌ 
பிறந்த நாள்‌ : 03.11.1972 பிறந்த நேரம்‌ : 16.30 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மீனம்‌ 





























இராசி : கன்னி நட்சத்திரம்‌ : அஸ்தம்‌ - 3 
கசா புத்தி : சந்திர தசா 03 ஆண்டூ 02 மாதம்‌ 23 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ 
ல/ சனிவ கேது சூரி சுக்‌ கேது 
ல/ குரு 
ராசி 
நவாம்சம்‌ 
சனிவ 
குரு சந்‌ 
ராகு | புத சூரி செவ்‌ ராகு புத | செவ்‌ 
சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.2 - 4, 5 


விதி எண்‌.2. இன்படி இலக்கினத்திற்கு நான்கில்‌ கேது இருப்பதாலும்‌, 
குருவின்‌ இராசியாக இருப்பதாலும்‌, விதி எண்‌.4.ன்படிபத்தாம்‌ பாவாதிபதி 
குரு இராசியில்‌ கேதுவின்‌ நட்சத்திர சாரம்‌ பெற்றதாலும்‌, விதி 
எண்‌.5.இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி குரு நவாம்சத்தில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


131 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 23 (சாதகம்‌ : 20) 


சாதகர்‌ பெயர்‌ : டி.தங்கவேல்‌ 
பிறந்த நாள்‌ : 29.12.1960 பிறந்த நேரம்‌ : 14.15 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மேடம்‌ 





























இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : கார்த்திகை 3 
HFT புத்தி : சூரிய தசா 02 ஆண்டூ 07 மாதம்‌ 17 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ சந்‌ செவ்வ புத 
சந்‌ 
கேது செவ்‌ 
கேது நவாம்சம்‌ 
ராசி சூரி 
சுக்‌ ரா ராகு 
சூரி ல/ 
புத சனி | குரு | சுக்‌ 
குருசனி 





























ஆய்வு விதி எண்‌.3 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்குப்‌ பத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதால்‌ 
சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்ப்‌ 


200 சாதகங்களில்‌ விதி எண்‌. 03இல்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 28 
சாதகங்களும்‌, விழுக்காடு அடிப்படையில்‌ 14.0 விழுக்காடும்‌, கூட்டு 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 45 
சாதகங்களும்‌. விழுக்காடு அடிப்படையில்‌ 22.5 விழுக்காடும்‌ உள்ளன. 
அவற்றில்‌ எடுத்துக்காட்டாக 10 சாதகங்கள்‌ கொடுக்கப்பட்டூள்ளன. 


132 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 24 (சாதகம்‌ : 58) 
சாதகர்‌ பெயர்‌ : பி.இரவி 
பிறந்த நாள்‌ : 19.04.1968 பிறந்த நேரம்‌ : 11.00 பகல்‌ 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மிதுனம்‌ 





























இராசி : தனுசு நட்சத்திரம்‌ : உத்திராடம்‌ 1 
HFT புத்தி : சூரிய தசா 05 ஆண்டு 02 மாதம்‌ 26 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
புத சூரி ல/ 
சுக்‌ செவ்‌ ல/ புத குருவ சூரி 
சனிரா 
சனி 
ராகு 
ராசி நவாம்சம்‌ 
குருவ கேது 
சந்‌ 
சந்‌ கேது சுக்‌ செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.3 - 4 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு நான்காம்‌ பாவத்தில்‌ கேது 
இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி குரு இராசியில்‌ கேதுவின்‌ 
நட்சத்திரசாரம்‌ பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


நான்காம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


133 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 25 சாதகம்‌ : 68) 
சாதகர்‌ பெயர்‌ : ஏ.இரவீந்திரன்‌ 
பிறந்த நாள்‌ : 19.08.1957 பிறந்த நேரம்‌ : 06.00 காலை 






































பிறந்த ஊர்‌ : பொள்ளாச்சி இலக்கினம்‌ : கடகம்‌ 
இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : கார்த்திகை 3 
HFT புத்தி : சூரிய தசா 01 ஆண்டு 06 மாதம்‌ 05 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ சூரி 
கேது சந்‌ குரு ராகு 
சந்‌ 
ல/ சுக்‌ 
ராசி நவாம்சம்‌ 
சூரி 
செவ்‌ செவ்‌ 
பு 
குரு 
சனி ராகு சுக்‌ புத சனி கேது 





























ஆய்வு விதிஎண்‌.3 - 4 


விதிஎண்‌.3. இன்படி பத்தாம்‌ பாவத்தில்‌ கேது இருப்பதாலும்‌, விதிஎண்‌.4. 
இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ சுக்கிரனின்‌ நட்சத்திர சாரம்‌ பெற்றதாலும்‌ 
சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


134 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 26 (சாதகம்‌ : 101) 


சாதகர்‌ பெயர்‌ : பி.செந்தில்‌ குமார்‌ 
பிறந்த நாள்‌ : 05.07.1972 பிறந்த நேரம்‌ : 10.00 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : சிம்மம்‌ 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : அசுவனி - 2 
HFT புத்தி : கேது தசா 05 ஆண்டூ 04 மாதம்‌ 07 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சுக்வ 
சந்‌ சனி சூரி சூரி சந்‌ குருவ 
செவ்‌ சனி 
புத கேது 
ராசி கேது நவாம்சம்‌ 
ல/ 
ராகு ல/ ராகு சுக்வ 
குருவ புத | செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.3 - 4 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்குப்‌ பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌ 
இருப்பதாலும்‌, விதி எண்‌.4. இன்படி பத்தாமதிபதி சுக்கிரன்‌ இராசியில்‌ 
சுக்கிரனின்‌ இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ அதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


135 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 27 (சாதகம்‌ : 113) 


சாதகர்‌ பெயர்‌ : கே.அசோக்குமார்‌ 
பிறந்த நாள்‌ : 09.08.1985 பிறந்த நேரம்‌ : 09.15 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌  : கன்னி 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : கார்த்திகை 1 
கசா புத்தி : சூரிய தசா 05 ஆண்டூ 10 மாதம்‌ 00 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ ல/ குருவ 
ராகு சுக்‌ கேது சனி 
சூரி புதவ 
செவ்‌ சுக்‌ 
ராசி புதவ நவாம்சம்‌ 
குருவ சூரி 
சனி 
கேது ல/ சந்‌ செவ்‌ ராகு 





























ஆய்வு விதி எண்‌.3 - 4, 5 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்குப்‌ பத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, 
விதி எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌, இராசியில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌, எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌ 
நவாம்சத்தில்‌ சுக்கிரனுடன்‌ சோக்கை பெற்றதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


136 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 28 (சாதகம்‌ : 


சாதகர்‌ பெயர்‌ : கே.சித்திக்‌ 


125) 






































பிறந்த நாள்‌ : 30.06.1957 பிறந்த நேரம்‌ : 15.05 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : துலாம்‌ 
இராசி : கடகம்‌ நட்சத்திரம்‌ : ஆயில்யம்‌ 1 
தசா புத்தி : புதன்‌ தசா 13 ஆண்டு 01 மாதம்‌ 28 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி ல/ 
கேது புத ராகு 
சந்‌ 
செவ்‌ சூரி 
ராசி சுக்‌ 
புத நவாம்சம்‌ 
குரு சுக்‌ 
ல/ சனிவ 
சனிவ | ராகு குரு சந்‌ கேது செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.3 - 


4 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தாம்‌ 
இன்படி பத்தாம்‌ 
பாவத்தில்‌ இருப்பதாலும்‌ 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


இருப்பதாலும்‌, விதி 
இராசியில்‌ பத்தாம்‌ 


பத்தாம்‌ பாவாதிபதி - 


எண்‌.4. 


சுக்கிரன்‌ தொடர்பு 


137 


பாவத்தில்‌ சுக்கிரன்‌ 
பாவாதிபதி 


பின்னலாடை 


சாதகர்‌ 


சந்திரன்‌, 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 29 (சாதகம்‌ : 128) 


சாதகர்‌ பெயர்‌ : ஆர்‌.சண்முகம்‌ 
பிறந்த நாள்‌ : 07.10.1953 பிறந்த நேரம்‌ : 07.00 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : துலாம்‌ 





























இராசி : கன்னி நட்சத்திரம்‌ : உத்திரம்‌ - 4 
HFT புத்தி : சூரிய தசா 00 ஆண்டு 01 மாதம்‌ 08 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ 
குரு கேது ராகு சூரி 
ராசி 
செவ்‌ நவாம்சம்‌ 

ராகு சுக்‌ புத கேது 

ல/ சூரி ல/செவ்‌ 

புத | சந்‌ சனி | குரு சுக்‌ 

சனி 





























ஆய்வு விதி எண்‌.3 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தில்‌ கேது இருப்பதால்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - கேது தொடர்பு 


138 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 30 (சாதகம்‌ : 140) 


சாதகர்‌ பெயர்‌ : பி.துரைராஜ்‌ 
பிறந்த நாள்‌ : 25.07.1957 பிறந்த நேரம்‌ : 15.45 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : விருச்சிகம்‌ 





























இராசி : மிதுனம்‌ நட்சத்திரம்‌ : திருவாதிரை 3 
HFT புத்தி : இராகு தசா 07 ஆண்டு 01 மாதம்‌ 26 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
a ல/ a 
கேது சந்‌ செவ்‌ ராகு சுக்‌ 
புத 
சூரி சந்‌ 
செவ்‌ குரு 
ராசி புத ன்‌ 
நவாம்சம்‌ 
சுக்‌ 
ல/ 
சனி | ராகு | GG சனி | கேது | an 





























ஆய்வு விதி எண்‌.3 - 4 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தில்‌ சுக்கிரன்‌ இருப்பதாலும்‌, 
விதி எண்‌.4.ன்படி பத்தாமதிபதி சூரியன்‌ இராசியில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ அதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


139 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 31 (சாதகம்‌ : 169) 


சாதகர்‌ பெயர்‌ : கே.ரெங்கசாமி 


பிறந்த நாள்‌ : 25.02.1948 பிறந்த நேரம்‌ : 05.00 காலை 






































பிறந்த ளர்‌ :  போதராம்பாளையம்‌ இலக்கினம்‌ : மகரம்‌ 
இராசி : சிம்மம்‌ நட்சத்திரம்‌ : பூரம்‌ - 1 
கசா புத்தி : சுக்கிர தசா 16 ஆண்டு 01 மாதம்‌ 03 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ ல்‌ 
சுக்‌ ராகு குரு | கேது 
சூரி 
புத சனி சனி 
ராசி நவாம்சம்‌ 
சந்‌ சூரி 
ல/ செவ்‌ சுக்‌ சந்‌ 
கரு கேது ராகு | புத 





























ஆய்வு விதி எண்‌.3 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தில்‌ கேது இருப்பதால்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமாதி - கேது தொடர்பு 


140 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 32 (சாதகம்‌ : 182) 
சாதகர்‌ பெயர்‌ : ஏ.அக்பர்‌ அகமத்கான்‌ 


பிறந்த நாள்‌ : 05.09.1981 பிறந்த நேரம்‌ : 18.15 மாலை 





























பிறந்த ஊர்‌ : கோவை இலக்கினம்‌ : கும்பம்‌ 
இராசி : விருச்சிகம்‌ நட்சத்திரம்‌ : அனுசம்‌ - 2 
கசா புத்தி : சனி தசா 12 ஆண்டு 01 மாதம்‌ 20 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
புத | சனி | GG 
செவ்‌ ல/ 
ல/ ராகு கேது 
ராசி 
நவாம்சம்‌ 
கேது சூரி ராகு 
புசு சூசெ 
சந்‌ கு சந்‌ 
சனி சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.3 - 4, 5 


விதி எண்‌.3. இன்படி இலக்கினத்திற்கு பத்தில்‌ சந்திரன்‌ இருப்பதாலும்‌, 





விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ இராசியில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌, விதி எண்‌.5.ன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ 


நவாம்சத்தில்‌ சுக்கிரனுடனும்‌, சந்தினுடனும்‌ சேர்க்கை பெற்றதாலும்‌ 
சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


141 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 33 (சாதகம்‌ : 36) 
சாதகர்‌ பெயர்‌ : கே.சச்சிதானந்தம்‌ 
பிறந்த நாள்‌ : 01.06.1962 பிறந்த நேரம்‌ : 06.55 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : இடபம்‌ 





























இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : கார்த்திகை 1 
கசா புத்தி : சூரிய தசா 05 ஆண்டு 09 மாதம்‌ 27 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சந்‌ ல/ குரு சூசெவ்‌ 
செவ்‌ & சுக்‌ சுக்‌ சனிவ 
புதவ கேது 
குரு ராகு 
ராசி நவாம்சம்‌ 
சனிவ 
கேது புதவ 
சந்‌ 
ராகு ல/ 





























ஆய்வு விதி எண்‌.4 


விதி எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சனி இராசியில்‌ சந்திரனின்‌ 
நட்சத்திர சாரம்‌ பெற்றதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ 
செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


200 சாதகங்களில்‌ விதி எண்‌. 04இல்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 54 
சாதகங்களும்‌, விழுக்காடு அடிப்படையில்‌ 27.0 விழுக்காடும்‌, கூட்டு 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 132 
சாதகங்களும்‌. விழுக்காடு அடிப்படையில்‌ 66.0 விழுக்காடும்‌ உள்ளன. 


அவற்றில்‌ எடுத்துக்காட்டாக 08 சாதகங்கள்‌ கொடுக்கப்பட்டூள்ளன. 


142 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 34 (சாதகம்‌ : 


சாதகர்‌ பெயர்‌ : கே.கோபிராஜ்‌ 
பிறந்த நாள்‌ : 03.10.1961 பிறந்த நேரம்‌ 


104) 


: 05.55 காலை 





























பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : கன்னி 
இராசி : கடகம்‌ நட்சத்திரம்‌ புனர்பூசம்‌ - 4 
தசா புத்தி : குரு தசா 01 ஆண்டு 04 மாதம்‌ 27 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ 
ராகு சூரி 
கேது சந்‌ குரு சந்‌ 
ராசி நவாம்சம்‌ 
குரு சுக்‌ புத 
சனி ராகு சனி 
செவ்‌ ல/ 
புத சூரி செவ்‌ கேது சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.4 


விதி எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌, இராசியில்‌ சுக்கிரனின்‌ 


துலாஇராசியில்‌ இருப்பதால சாதகர்‌ பின்னலாடை 


தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


143 


முதலாளியாகத்‌ 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 35 (சாதகம்‌ : 131) 
சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌.வேலுசாமி 
பிறந்த நாள்‌ : 15.08.1959 பிறந்த நேரம்‌ : 11.12 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : துலாம்‌ 






































இராசி : தனுசு நட்சத்திரம்‌ : பூராடம்‌ - 1 
கசா புத்தி : சுக்கிர தசா 17 ஆண்டு 00 மாதம்‌ 25 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
குரு 
கேது சூரி ராகு சனிவ 
சூரி 
புதவ 
ராசி 
செவ்‌ நவாம்சம்‌ 
சுக்வ ல்‌ சந்‌ 
சந்‌ ல/ செவ்‌ 
சனிவ சுக்வ 
S® | ராகு புதவ | கேது 





























ஆய்வு விதி எண்‌.4 


விதி எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சந்திரன்‌ இராசியில்‌ சுக்கிரன்‌ 
நட்சத்திர சாரம்‌ பெற்றதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


144 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 36 (சாதகம்‌ : 152) 
சாதகர்‌ பெயர்‌ : ஏ.சுரேஷ்‌ 
பிறந்த நாள்‌ : 15.06.1980 பிறந்த நேரம்‌ : 19.20 மாலை 






































பிறந்த ஊர்‌ : மதுரை இலக்கினம்‌ : தனுசு 
இராசி : கடகம்‌ நட்சத்திரம்‌ : பூசம்‌ - 1 
கசா புத்தி : சனி தசா 16 ஆண்டு 05 மாதம்‌ 01 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி 
புத ராகு புத 
சுக 
சந்‌ ல/ 
ராகு குரு 
ராசி சென்‌ நவாம்சம்‌ 
கேது கரு சந்‌ 
சனி 
சூரி 
ல/ சனி செவ்‌ கேது 
சுக்‌ 





























ஆய்வு விதி எண்‌.4 - 5 


விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி புதன்‌ இராசியில்‌ சுக்கிரனுடன்‌ சேர்க்கை 
பெற்றிருப்பதாலும்‌, விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி புதன்‌ நவாம்சத்தில்‌ 
சுக்கிரனின்‌ இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


145 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 37 (சாதகம்‌ : 164) 


சாதகர்‌ பெயர்‌ : ஆர்‌.விஸ்வநாதன்‌ 





























பிறந்த நாள்‌ : 24.10.1955 பிறந்த நேரம்‌ : 11.23 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : தனுர்‌ 
இராசி : கும்பம்‌ நட்சத்திரம்‌ : உத்திராடம்‌ 4 
HFT புத்தி : சூரிய தசா 00 ஆண்டு 00 மாதம்‌ 10 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
செவ்‌ 
கேது சந்‌ சுக்‌ குரு சனி 
ராகு புத 
ராசி 
நவாம்சம்‌ 
சந்‌ குரு கேது 
சூரி செவ்‌ 
ல/ | ராகு | சுக்‌ புத சூரி ல/ 
சனி 





























ஆய்வு விதி எண்‌.4 - 5 

விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி புதன்‌ இராசியில்‌ சந்திரனின்‌ நட்சத்திர 
சாரம்‌ பெற்றதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி புதன்‌ நவாம்சத்தில்‌ 
சந்திரனின்‌ கடகஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமாதி - சந்திரன்‌ தொடர்பு 


146 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 38 


சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌.கோபாலகிருஷ்ணன்‌ 


(சாதகம்‌ : 178) 
























































பிறந்த நாள்‌ : 26.05.1960 பிறந்த நேரம்‌ : 22.03 இரவு 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மகரம்‌ 
இராசி : இடபம்‌ நட்சத்திரம்‌ : மிருகசீரிசம்‌ 1 
கசா புத்தி : செவ்வா தசா 06 ஆண்டு 01 மாதம்‌ 14 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
& குருவ 
செவ்‌ சந்‌ சூரி கேது 
புசுக்‌ 
கேது சுக்‌ புத 
ராசி 
நவாம்சம்‌ 
ல/ ராகு ல/ சந்‌ 
குருவ செவ்‌ 
சனிவ ராகு | சனிவ 
ஆய்வு விதி எண்‌.4 
விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி சுக்கிரன்‌ இராசியில்‌ சுக்கிரனின்‌ 
இடபஇராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 


தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


147 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 39 (சாதகம்‌ : 188) 
சாதகர்‌ பெயர்‌ : வி.சரவணகுமார்‌ 


பிறந்த நாள்‌ : 19.08.1987 பிறந்த நேரம்‌ : 18.30 மாலை 





























பிறந்த ஊர்‌ : கோபி இலக்கினம்‌ : கும்பம்‌ 
இராசி : மிதுனம்‌ நட்சத்திரம்‌ : திருவாதிரை 1 
HFT புத்தி : இராகு தசா 15 ஆண்டு 10 மாதம்‌ 17 நா 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி செவ்‌ 
ராகு | குரு சந்‌ சுக்‌ குரு 
புத 
கேது 
ல/ 
ராசி 
சூரிபுத ல/ pambrih 
செவ்‌ சனி 
சுக்‌ 
சனி கேது சந்‌ ராகு 





























ஆய்வு விதி எண்‌.4 - 5 


விதி எண்‌.4. இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ இராசியில்‌ கேது நட்சத்திர 
சாரம்‌ பெற்றதாலும்‌, விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி செவ்வாய்‌ 
நவாம்சத்தில்‌ சுக்கிரனின்‌ இடபஇராசியில்‌ இருப்பதாலும்‌ சாதகர்‌ 
பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமாதி - கேது தொடர்பு 


148 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 40 (சாதகம்‌ : 191) 
சாதகர்‌ பெயர்‌ : பி.தியாகராஜன்‌ 
பிறந்த நாள்‌ : 08.11.1980 பிறந்த நேரம்‌ : 15.10 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மீனம்‌ 





























இராசி : துலாம்‌ நட்சத்திரம்‌ : விசாகம்‌ - 3 
தசா புத்தி : குரு தசா 05 ஆண்டு 08 மாதம்‌ 13 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி சந்‌ 
ல/ குரு சனி சுக்‌ 
ராகு செவ்‌ கேது 
ராசி 
புத நவாம்சம்‌ 
கேது ராகு ல/ 
கரி குரு 
செவ்‌ சந்‌ சுக்‌ 
புத சனி 





























ஆய்வு விதி எண்‌.4 


விதி எண்‌.4. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி குரு இராசியில்‌ சுக்கிரனுடன்‌ 
சேர்க்கை பெற்றதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ 


செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


149 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 41 (சாதகம்‌ : 18) 
சாதகர்‌ பெயர்‌ : டி. மூர்த்தி 
பிறந்த நாள்‌ : 10.04.1974 பிறந்த நேரம்‌ : 07.11 காலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : மேடம்‌ 





























இராசி : விருச்சிகம்‌ நட்சத்திரம்‌ : அனுசம்‌ - 1 
கசா புத்தி : சனி தசா 15 ஆண்டு 09 மாதம்‌ 28 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி செவ்‌ 
புத ல/ | கேது | சனி ராகு 
குரு சூரி 
சுக குரு ல/ 
ராசி நவாம்சம்‌ 
சந்‌ 
சுக்‌ புத 
சந்‌ 
ராகு சனி செவ்‌ கேது 





























ஆய்வு விதி எண்‌.5 
விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சனி இராசியில்‌ இலக்கினாதிபதி 


செவ்வாயுடன்‌ சேக்கை பெற்று, இலக்கினாதிபதி செவ்வாய்‌ நவாம்சத்தில்‌ 
சுக்கிரனின்‌ துலாம்‌இராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌ 

பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 

200 சாதகங்களில்‌ விதி எண்‌. 03இல்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 13 
சாதகங்களும்‌, விழுக்காடு அடிப்படையில்‌ 06.5 விழுக்காடும்‌, கூட்டு 
எண்ணிக்கை அடிப்படையில்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ 83 
சாதகங்களும்‌. விழுக்காடு அடிப்படையில்‌ 41.5 விழுக்காடும்‌ உள்ளன. 
அவற்றில்‌ எடுத்துக்காட்டாக 08 சாதகங்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


150 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 42 (சாதகம்‌ : 30) 





























சாதகர்‌ பெயர்‌ : பி.ராஜப்பன்‌ 
பிறந்த நாள்‌ : 12.05.1972 பிறந்த நேரம்‌ : 07.00 காலை 
பிறந்த ஊர்‌ : பாலக்காடு இலக்கினம்‌ : இடபம்‌ 
இராசி : மேடம்‌ நட்சத்திரம்‌ : அசுவனி - 4 
கசா புத்தி : கேது தசா 00 ஆண்டு 07 மாதம்‌ 14 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சூரி ல/ செவ்‌ புத 
சந்‌ சனி சுக்‌ ல்‌ சனி 
புத 
கேது ராகு சந்‌ 
ராசி நவாம்சம்‌ 
கரு 
ராகு கேது 
சூரி 
குரு சுக்‌ செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.5 


விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சனி நவாம்சத்தில்‌ சுக்கிரனின்‌ 
இடபஇராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ தொழில்‌ 


செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


151 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 43 (சாதகம்‌ : 49) 





























சாதகர்‌ பெயர்‌ : கே.மோகன்‌ 
பிறந்த நாள்‌ : 22.08.1971 பிறந்த நேரம்‌ : 03.00 காலை 
பிறந்த ஊர்‌ : குன்னத்தூர்‌ இலக்கினம்‌ : மிதுனம்‌ 
இராசி : சிம்மம்‌ நட்சத்திரம்‌ : பூரம்‌ - 1 
கசா புத்தி : சுக்கிர தசா 17 ஆண்டு 00 மாதம்‌ 25 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ல/ 
சனி ல/ சுக்‌ | சூரி 
சனி 
செவ்‌ 
கேது ராகு 
ராசி நவாம்சம்‌ 
செவ்‌ ச புத சந்‌ 
ராகு சந்‌ கேது புத 
சுக்‌ GG 
குரு 





























ஆய்வு விதி எண்‌. 5 


விதி எண்‌.5. இன்படி பத்தாமாதி குரு நவாம்சத்தில்‌ சந்திரனுடன்‌ சேர்க்கை 


பெற்றதால்‌ சாதகர்‌ 
வருகிறார்‌. 


பின்னலாடை 


முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து 


பத்தாம்‌ அதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


152 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 44 (சாதகம்‌ : 74) 
சாதகர்‌ பெயர்‌ : எஸ்‌.செல்லமுத்து 


பிறந்த நாள்‌ : 06.08.1974 பிறந்த நேரம்‌ : 06.30 காலை 





























பிறந்த ஊர்‌ : திண்டுக்கல்‌ இலக்கினம்‌ : கடகம்‌ 
இராசி : கும்பம்‌ நட்சத்திரம்‌ : பூரட்டாதி - 1 
தசா புத்தி : குரு தசா 14 ஆண்டு 04 மாதம்‌ 24 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
சுக்‌ சந்‌ 
கே சனி சனி கு சுக்‌ 
சந்‌ ல/ செவ்‌ 
கு சூ ல/ கே 
ராசி பு நவாம்சம்‌ 
செவ்‌ ரா 
ரா சூ பு 





























ஆய்வு விதிஎண்‌.5 
விதிஎண்‌.5. இன்படி பத்தாமதிபதி செவ்வாய்‌ நவாம்சத்தில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 


தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


153 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 45 (சாதகம்‌ : 90) 
சாதகர்‌ பெயர்‌ : எம்‌.ஜனார்த்தனம்‌ 
பிறந்த நாள்‌ : 13.05.1982 பிறந்த நேரம்‌ : 12.33 பகல்‌ 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : சிம்மம்‌ 





























இராசி : தனுசு நட்சத்திரம்‌ : பூராடம்‌ - 4 
கசா புத்தி : சுக்கிர தசா 00 ஆண்டு 07 மாதம்‌ 13 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 

; , ல/ 

சுக்‌ சூரி புத ராகு செவ்‌ | ராகு புத 

சனி 
ராசி நவாம்சம்‌ 
ல/ 

சந்‌ செவ்‌ சூரி சந்‌ 

கேது குரு சனி குரு சுக்‌ கேது 





























ஆய்வு விதி எண்‌.5 


விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சுக்கிரன்‌ நவாம்சத்தில்‌ 
சந்திரனுடன்சோக்கை பெற்றதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 


தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


154 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 46 (சாதகம்‌ :102) 


சாதகர்‌ பெயர்‌ : ஈ.குகன்‌ பிரசாத்‌ 
பிறந்த நாள்‌ : 14.01.1985 பிறந்த நேரம்‌ : 23.15 இரவு 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : கன்னி 





























இராசி : துலாம்‌ நட்சத்திரம்‌ : சுவாதி - 2 
HFT புத்தி : இராகு தசா 12 ஆண்டு 03 மாதம்‌ 11 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
ராகு சுக்‌ செவ்‌ ல/ 
செவ்‌ புத 
சுக்‌ சனி 
ராசி நவாம்சம்‌ கேது 

சூரி சூரி 

குரு SHF 

ராகு 
சனி 
புத கேது சந்‌ ல/ 
































ஆய்வு விதி எண்‌.5 

விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி புதன்‌ நவாம்சத்தில்‌ சந்திரனின்‌ 
கடகஇராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 
தொழில்‌ செய்து வருகிறார்‌. 

பத்தாம்‌ பாவாதிபதி - சந்திரன்‌ தொடர்பு 


155 


ஆய்வுச்‌ சாதகம்‌ - 47 (சாதகம்‌ : 137) 


சாதகர்‌ பெயர்‌ : எம்‌.முகம்மது 


பிறந்த நாள்‌ : 28.07.1990 பிறந்த நேரம்‌ : 14.55 மாலை 
பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌ இலக்கினம்‌ : விருச்சிகம்‌ 






































இராசி : கன்னி நட்சத்திரம்‌ : சித்திரை - 2 
கசா புத்தி : செவ்வா தசா 04 ஆண்டு 05 மாதம்‌ 19 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
புத 
செவ்‌ சுக்‌ ராகு 
சூரி 
GG சுக்‌ குரு 
ராசி கேது 
நவாம்சம்‌ 
ராகு புத 
ல/ சந்‌ 
சனி ல்‌ சந்‌ சனி கேது சூரி செவ்‌ 





























ஆய்வு விதி எண்‌.5 


விதி எண்‌.5. இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி சூரியன்‌, 
சுக்கிரனின்‌ துலாம்‌இராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ 
முதலாளியாகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாம்‌ பாவாதிபதி - சுக்கிரன்‌ தொடர்பு 


156 


நவாம்சத்தில்‌ 


பின்னலாடை 





ஆய்வுச்‌ சாதகம்‌ - 48 (சாதகம்‌ : 168) 






































சாதகர்‌ பெயர்‌ : டி. துரைசாமி 
பிறந்த நாள்‌ : 04.09.1959 பிறந்த நேரம்‌ : 15.50 மாலை 
பிறந்த ஊர்‌ : கோவை இலக்கினம்‌ : மகரம்‌ 
இராசி : கன்னி நட்சத்திரம்‌ : உத்திரம்‌ - 3 
கசா புத்தி : சூரிய தசா 02 ஆண்டு 01 மாதம்‌ 15 நாள்‌ 
பணி : பின்னலாடை முதலாளி 
கேது ராகு புத சனி 
ல/ GG 
சந்‌ சுக்‌ 
ராசி செவ்‌ நவாம்சம்‌ 
சூரி 
ல/ புத 
சுக்‌ 
சந்‌ 
சனி குரு செவ்‌ கேது சூரி 
ராகு 





























ஆய்வு விதி எண்‌.5 


விதி 


எண்‌.5. 


இன்படி பத்தாமாதி சுக்கிரன்‌ நவாம்சத்தில்‌ சந்திரனின்‌ 


கடகஇராசியில்‌ இருப்பதால்‌ சாதகர்‌ பின்னலாடை முதலாளியாகத்‌ 


தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


பத்தாமாதி - 


சந்திரன்‌ தொடர்பு 


157 





இயல்‌ - 4 





திறனாய்வு 


4.0. 1 - 4- 10ஆம்‌ பாவங்களுடன்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது தொடர்பு 


அ) பத்தாம்‌ பாவகத்துடன்‌ சுக்கிரன்‌ தொடர்பு கொண்டுள்ளதை 


ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 51 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


ஆ) நான்காம்‌ பாவகத்துடன்‌ சுக்கிரன்‌ தொடர்பு கொண்டுள்ளதை 


ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 07 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


இ) இலக்கின பாவகத்துடன்‌ சுக்கிரன்‌ தொடர்பு கொண்டுள்ளதை 


ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 44 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


ஈ) பத்தாம்‌ பாவகத்துடன்‌ சந்திரன்‌ தொடர்பு உள்ளதை ஆய்வு 
செய்த 200 சாதகங்களில்‌ 21 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


உ) நான்காம்‌ பாவகத்துடன்‌ சந்திரன்‌ தொடர்பு கொண்டுள்ளதை 


ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 11 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


ஊ) இலக்கின பாவகத்துடன்‌ சந்திரன்‌ தொடர்பு கொண்டுள்ளதை 
ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 18 சாதகங்களில்‌ 
இருப்பதையும்‌, 


௭) பத்தாம்‌ பாவகத்துடன்‌ கேது தொடர்பு கொண்டுள்ளதை ஆய்வு 
செய்த 200 சாதகங்களில்‌ 23 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌, 


ஏ) நான்காம்‌ பாவகத்துடன்‌ கேது தொடர்பு கொண்டுள்ளதை ஆய்வு 
செய்த 200 சாதகங்களில்‌ 12 சாதகங்களில்‌ இருப்பதையும்‌ காண 
முடிகிறது. 

ஐ) இலக்கின பாவகத்துடன்‌ கேது தொடர்பு கொண்டுள்ளதை 
ஆய்வு செய்த 200 சாதகங்களில்‌ 13 சாதகங்களில்‌ 
இருப்பதையும்‌ காண முடிகிறது. 


159 


4.1. பின்னலாடை முதலாளிகள்‌ தொழிலுக்கான விதியின்படி 
பின்னலாடைத்‌ தொழில்‌ அமைந்த விளக்கம்‌ 


1. பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருப்பதால்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்படும்‌. 

ஆய்வு செய்யப்பட்ட 200 சாதகங்களில்‌ 74 சாதகங்களில்‌ 
இவ்விதி காணப்படுகிறது. 

2. நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருப்பதால்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்படும்‌. 

ஆய்வு செய்யப்பட்ட 200 சாதகங்களில்‌ 31 சாதகங்களில்‌ 
இவ்விதி காணப்படுகிறது. 

3. இலக்கின பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இருப்பதால்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்படும்‌. 

ஆய்வு செய்யப்பட்ட 200 சாதகங்களில்‌ 28 சாதகங்களில்‌ 
இவ்விதி காணப்படுகிறது. 
4. பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நின்ற இராசியதிபதி / சேர்ந்த 


கோளினால்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்படும்‌. 














ஆய்வு செய்யப்பட்ட 200 சாதகங்களில்‌ 54 சாதகங்களில்‌ 
இவ்விதி காணப்படுகிறது. 
5. பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தின்‌ நின்ற இராசியதிபதி / சேர்ந்த 
கோளினால்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ வளர்ச்சி ஏற்படும்‌. 

ஆய்வு செய்யப்பட்ட 200 சாதகங்களில்‌ 13 சாதகத்தில்‌ 
இவ்விதி காணப்படுகிறது. 


160 


4.2. பின்னலாடை முதலாளிகள்‌ சாதகத்‌ தகவல்‌ பட்டியல்‌ 




































































வ. பிறந்த விதி 1- 4 - 
எண்‌ சாதகர்‌ பெயர்‌ நாள்‌ நேரம்‌ ஊர்‌ எண்‌ 10 
சுக்‌-சந்‌-கே 
01 எம்‌. விஜயகுமார்‌ 18.11.71 17.30 திருச்சி 2 4 Ca 
02 மோகன்ராஜ்‌ 03.04.79 07.00 அவினாசி 5 10 சுக்‌ 
03 ஆர்‌. பாலமுருகன்‌ 13.04.81 06.30 திருப்பூர்‌ 2 4 சந்‌ 
04 ஆர்‌. பத்மநாதன்‌ 15.05.74 05.30 திண்டுக்கல்‌ 5 10 கே 
05 எஸ்‌. சின்னதுரை 16.05.69 04.30 தாராபுரம்‌ 1 1 சந்‌ 
06 சிவராம்‌ 17.04.71 06.04 திருப்பூர்‌ 2 4 Ca 
07 இரத்தினசபாபதி 10.04.74 08.10 திருப்பூர்‌ 5 10 சுக்‌ 
08 முத்துசாமி 30.03.69 07.30 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
09 முருகசாமி 19,11.52 16.45 திருப்பூர்‌ 2 4 Ca 
10 சாமிநாதன்‌ 26.04.51 07.13 திருப்பூர்‌ 4 10 கே 
11 பாபு 20.04.74 07.10 திருப்பூர்‌ 4 10 சந்‌ 
12 விஸ்வநாதன்‌ 01.05.68 06.01 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
13 கெளரி சங்கர்‌ 14.04.70 07.00 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
14 இராமசாமி 01.05.49 05.10 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
15 ஜோதிமணிகண்டன்‌ 17.02.87 11.17 திருப்பூர்‌ 4 10 கே 
16 மோகனசுந்தரம்‌ 15.05.71 04.23 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
17 முத்துக்குமார்‌ 28.06.65 03.00 திருப்பூர்‌ 2 4 சுக்‌ 
18 | மூர்த்தி 10.04.74 07.11 திருப்பூர்‌ 5 10 சுக்‌ 
19 கருப்பசாமி 10.03.37 09.35 திருப்பூர்‌ 1 1 சுக்‌ 
20 தங்கவேல்‌ 29.12.60 14.15 திருப்பூர்‌ 3 10 சுக்‌ 























161 
















































































21 வேலுசாமி 05.02.60 11.15 திருப்பூர்‌ 1 1 சந்‌ 
22 ஏ. முத்துகிருஷ்ணன்‌ 21.05.72 06.10 திருச்சி 2 4 சந்‌ 
23 ஜி. பாலகிருஷ்ணன்‌ 08.07.63 03.00 திருப்பூர்‌ 4 10 சந்‌ 
24 ஐ. சங்கரன்‌ 25.05.76 07.13 கோவை 1 1 சுக்கி 
25 எம்‌. பழனிஸ்வாமி 14.07.47 03.00 அம்மாபாளையம்‌ 1 1 சந்‌ 
26 மிலன்‌ சிங்‌ 01.06.71 06.30 மகாராஷ்டிரா 2 4 சந்‌ 
27 என்‌. லோகநாதன்‌ 24.03.55 10.30 திருப்பூர்‌ 4 10 சுக்‌ 
28 பி.எல்‌. விஜயகுமார்‌ 17.11.59 18.00 பாலக்காடு 1 1 சந்‌ 
29 பி. முத்துக்குமார்‌ 17.04.80 08.45 திருப்பூர்‌ 1-1 Fb 
30 பி. ராஜப்பன்‌ 12.05.72 07.00 பாலக்காடு 5 — 10 சுக்‌ 
31 பி. ராஜேந்திரன்‌ 28.04.75 07.20 திருப்பூர்‌ 1-1கே 
32 ஆர்‌. பாலசுப்பிரமணியன்‌ 16.11.78 18.41 கோபி 1-1 சந்‌ 
33 ராஜாமணி 10.07.65 04.15 திருப்பூர்‌ 5 — 10 சுக்‌ 
34 எஸ்‌. வடிவேல்‌ 28.12.82 16.20 திருப்பூர்‌ 1-1 சந்‌ 
35 விஜயகுமார்‌ 22.11.83 19.02 பல்லடம்‌ 4 - 10 சுக்‌ 
36 சச்சிதானந்தம்‌ 01.06.62 06.55 திருப்பூர்‌ 4 - 10 சந்‌ 
37 ஆனந்தகுமார்‌ 05.05.69 06.40 திருப்பூர்‌ 4 — 10 கே 
38 ராஜன்‌ 05.06.62 06.23 திருப்பூர்‌ 4- 10 சந்‌ 
39 குப்தா 12.04.67 09.50 திருப்பூர்‌ 1. 1 சுக்‌ 
40 வெங்கடேஷ்‌ 07.05.61 07.35 திருப்பூர்‌ 3 — 10 கே 
41 ஆர்‌. இரவி 24.04.70 07.34 திருப்பூர்‌ 1 - 1 சுக்கி 
42 என்‌. இராமசாமி 20.07.64 03.09 திருப்பூர்‌ 1 - 1 சுக்கி 
43 சின்னசாமி 27.01.62 14.15 திருப்பூர்‌ 4 — 10 சுக்‌ 




























































































44 சோமசுந்தரம்‌ 05.06.68 05.09 திருப்பூர்‌ _ 1 சுக்‌ 
45 சூரிய நாராயணன்‌ 20.05.67 07.35 திருப்பூர்‌ - 10 சந்‌ 
46 விஜயகுமார்‌ 05.05.68 08.20 திருப்பூர்‌ — 10 சுக்‌ 
47 எச்‌. ராஜேந்திரன்‌ 05.05.87 10.45 நேபால்‌ — 4 Cs 
48 கே. தண்டபாணி 21.06.75 07.00 தாராபுரம்‌ - 10 சுக்‌ 
49 கே. மோகன்‌ 22.08.71 03.00 குன்னத்தூர்‌ - 10 சந்‌ 
50 கே. 23.07.56 04.30 பாலக்காடு - 1 சுக்‌ 
இராமகிருஷ்ணன்‌ 
51 எம்‌. கார்த்திகேயன்‌ 23.08.81 02.52 திருப்பூர்‌ — 4 ae 
52 பி. முத்துசாமி 12.08.54 04.00 திருப்பூர்‌ — 4 ae 
53 பி. சுரேஷ்‌ 21.08.71 02.30 கோவை — 10 சுக்‌ 
54 ஆர்‌. திலீப்குமார்‌ 03.03.84 13.10 பெரியகுளம்‌ — 10 சுக்‌ 
55 புருஷோத்தமன்‌ 10.05.58 10.05 திருப்பூர்‌ — 10 சுக்‌ 
56 ராஜேந்திரன்‌ 13.02.67 14.20 திருப்பூர்‌ - 10 சந்‌ 
57 செந்தில்குமார்‌ 01.05.76 10.09 திருப்பூர்‌ - 10 சுக்‌ 
58 | இரவி 19.04.68 11.00 திருப்பூர்‌ - 10 சுக்‌ 
59 சண்முகசுந்தரம்‌ 09.06.72 08.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
60 மணி வெங்கடேஷ்‌ 16.06.72 07.13 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
61 முத்துசாமி 02.06.54 08.05 திருப்பூர்‌ 1 சந்‌ 
62 இரவி 31.05.67 08.45 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
63 அருண்‌ பிரபு 21.05.80 08.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
64 செந்தில்‌ குமார்‌ 17.04.78 11.00 திருப்பூர்‌ 10 கே 
65 துரைசாமி 14.03.50 13.05 திருப்பூர்‌ 4கே 























163 
















































































66 வேலுசாமி 08.07.54 06.12 திருப்பூர்‌ 1கே 
67 லீலா கிருஷ்ணன்‌ 06.04.55 11.40 திருப்பூர்‌ 1கே 
68 ஏ. இரவீந்திரன்‌ 19.08.57 06.00 பொள்ளாச்சி 10 கே 
69 ஜி. ஞானசேகரன்‌ 22.04.79 13.10 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
70 கே. சதாசிவம்‌ 06.06.84 09.00 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
71 பி. நந்தகோபால்‌ 01.03.71 16.05 திருப்பூர்‌ 1கே 
72 ஆர்‌. ராதாகிருஷ்ணன்‌ 10.09.60 03.30 கோத்தகிரி 10 சந்‌ 
73 ஆர்‌. எஸ்‌. முருகவேல்‌ 04.07.73 08.15 சென்னை 1 சுக்‌ 
74 எஸ்‌. செல்லமுத்து 06.08.74 06.30 திண்டுக்கல்‌ 10 கே 
75 | எஸ்‌. தினேஷ்‌ 17.11.75 22.30 திருப்பூர்‌ 10 சந்‌ 
76 எஸ்‌. கெளரிசங்கர்‌ 21.07.82 06.45 திருப்பூர்‌ 1 சந்‌ 
77 எஸ்‌. லோகநாதன்‌ 06.11.82 23.30 கோவை 1 சந்‌ 
78 வி. பிரதீப்‌ 02.08.86 05.45 கோவை 4கே 
79 சண்முகம்‌ 22.05.71 11.20 திருப்பூர்‌ 1கே 
80 | கெளரி 10.05.81 11.05 திருப்பூர்‌ 1 சந்‌ 
81 நம்பிராஜ்‌ 30.05.68 09.30 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
82 பாலகிருஷ்ணன்‌ 28.07.71 07.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
83 பிரகாஷ்‌ 15.09.56 04.15 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
84 ராஜ்குமார்‌ 19.08.72 04.18 திருப்பூர்‌ 1கே 
85 | லதா 23.04.78 13.05 திருப்பூர்‌ 4 சந்‌ 
86 வெங்கடாசலபதி 21.02.61 16.00 திருப்பூர்‌ 10 சந்‌ 
87 பார்வதி 03.04.54 13.05 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
88 சுப்பிரமணியன்‌ 13.08.67 04.10 திருப்பூர்‌ 4கே 
89 கே. பால்பாண்டியன்‌ 05.04.83 16.30 சென்னை 10 கே 























164 
















































































90 எம்‌. ஜனார்த்தனம்‌ 13.05.82 12.33 திருப்பூர்‌ 10 சந்‌ 
91 என்‌. சிவதாஸ்‌ 20.08.75 07.52 பாலக்காடு 1 சுக்‌ 
92 பி. திருமூர்த்தி 22.08.67 06.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
93 முத்துசாமி 01.09.67 06.20 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
94 விஜய்‌ ஆனந்த்‌ 03.08.75 08.50 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
95 செல்வமணி 12.06.58 11.40 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
96 பாலசுப்பிரமணியம்‌ 14.09.77 06.12 திருப்பூர்‌ 10 சந்‌ 
97 சிவசங்கர்‌ 25.09.59 03.50 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
98 கார்த்திகேயன்‌ 27.03.67 15.30 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
99 சிவசுப்பிரமணியன்‌ 03.06.71 11.20 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
100 சரோஜா 19.05.71 12.10 திருப்பூர்‌ 10 கே 
101 செந்தில்குமார்‌ 05.07.72 10.00 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
102. ஈ. குகன்‌ பிரசாத்‌ 14.01.85 23.15 திருப்பூர்‌ 10 கே 
103 ஜே. ஓம்பிரகாஷ்‌ 25.11.84 02.30 திருப்பூர்‌ 4 சந்‌ 
104 கே. கோபால்ராஜ்‌ 03.10.61 05.55 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
105 கே. ராஜேந்திரன்‌ 10.09.68 07.15 கோவை 1 சுக்‌ 
106 | கே. செந்தில்‌ ஆனந்த்‌ 03.10.74 06.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
107 எம்‌. கதிர்‌ 14.08.78 10.00 கோவை 1 சுக்‌ 
108 ஆர்‌. லஷ்மிகாந்தன்‌ 21.08.81 08.50 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
109 சரவணன்‌ 09.08.79 10.00 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
110 கணேஷ்‌ சரவணன்‌ 08.09.77 07.45 திருப்பூர்‌ 10 சந்‌ 
111 ஜெயபிரகாஷ்‌ 16.11.76 03.00 திருப்பூர்‌ 4 சுக்‌ 
112 | சின்னமணி 04.08.53 09.10 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
113 | அசோக்குமார்‌ 09.08.85 09.15 திருப்பூர்‌ 10 சுக்‌ 























165 
















































































114 குருசாமி 09.08.64 09.25 திருப்பூர்‌ 4கே 

115 | கணேஷ்‌ கிருஷ்ணசாமி 10.05.65 16.00 திருப்பூர்‌ 10 கே 
116 சரவணன்‌ 30.06.83 12.10 திருப்பூர்‌ 4கே 

117 ஏ. பொன்னுசாமி 06.04.47 19.30 திருப்பூர்‌ 1 சந்‌ 
118 ஏ. செந்தில்குமார்‌ 11.02.73 22.30 திருப்பூர்‌ 4 சுக்‌ 
119 ஏ. சுந்தரமூர்த்தி 09.08.74 12.30 திருப்பூர்‌ 10 கே 
120 ஏ. வெங்கடாசலம்‌ 15.11.71 05.30 திருப்பூர்‌ 10 கே 
121 எம்‌. பாலமகேஷ்‌ 08.05.85 17.35 திருப்பூர்‌ 1கே 
122 எம்‌. வேலாயுதன்‌ 09.08.49 11.30 திருப்பூர்‌ 4 சந்‌ 
123 பி. செந்தில்‌ பிரபு 12.06.86 16.10 திருப்பூர்‌ 1 கே 
124 எஸ்‌. நல்லஸ்வாமி 22.05.57 17.25 முத்தணாம்பாளையம்‌ 10 சுக்‌ 
125 | சித்திக்‌ 30.06.57 15.05 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
126 கிருஷ்ணராஜ்‌ 04.10.67 09.00 திருப்பூர்‌ 1கே 
127 செந்தில்குமார்‌ 06.10.71 09.00 திருப்பூர்‌ 10 கே 
128 | சண்முகம்‌ 07.10.53 07.00 திருப்பூர்‌ 10 கே 
129 சிவபாலஹரிநாதன்‌ 11.10.86 08.15 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
130 ஆர்‌. கே. இரவி 04.08.65 13.00 திருப்பூர்‌ 1 சந்‌ 
131 வேலுசாமி 15.08..59 11.12 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
132 முத்துக்குமார்‌ 05.05.70 17.25 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
133 நரேந்திரன்‌ 03.05.58 17.15 திருப்பூர்‌ 1 சந்‌ 
134 ஏ. மணி 26.10.82 08.20 அவிநாசி 10 சுக்‌ 
135 எம்‌. கோவிந்தசாமி 15.05.56 19.30 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
136 | எம்‌. ஜெயந்தி 20.07.78 16.00 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
137 | எம்‌. முகம்மது 28.07.90 14.55 திருப்பூர்‌ 10 சுக்‌ 























166 
















































































138 என்‌. மணி 28.07.59 15.30 பாலக்காடு 10 சுக்‌ 
139 பி. ரமேஷ்‌ 17.06.72 17.50 திருப்பூர்‌ 10 சந்‌ 
140 பி. துரைராஜ்‌ 25.07.57 15.45 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
141 பி. இராமசாமி 26.12.75 04.00 அவிநாசி 10 கே 
142 எஸ்‌. முரளிகண்ணன்‌ 03.10.68 09.30 திருப்பூர்‌ 4 சந்‌ 
143 நாகலிங்கம்‌ 07.10.58 11.05 திருப்பூர்‌ 10 சந்‌ 
144 லேட்டியா 02.12.66 06.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
145 பாலசுப்பிரமணி 20.10.73 09.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
146 புனிதாம்பாள்‌ 06.12.70 07.00 திருப்பூர்‌ 4 சந்‌ 
147 இராஜேந்திரன்‌ 02.09.57 11.15 திருப்பூர்‌ 1 சந்‌ 
148 இராஜன்‌ 14.11.79 06.45 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
149 காளியப்பன்‌ 12.11.48 07.35 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
150 சசிதரன்‌ 14.11.54 08.22 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
151 ஏ. சிவலிங்கம்‌ 20.11.69 09.50 பல்லடம்‌ 4 சந்‌ 
152 ஏ. சுரேஷ்‌ 15.06.80 19.20 மதுரை 10 சுக்‌ 
153 ஏ. யோகேஸ்வர்‌ 09.10.86 11.50 திருப்பூர்‌ 1 சந்‌ 
154 கே. நாகராஜ்‌ 22.01.71 04.53 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
155 கே. சரவணபிரபு 15.05.83 21.42 திருப்பூர்‌ 1கே 
156 எல்‌. சுப்பிரமணியம்‌ 16.05.77 21.00 திருப்பூர்‌ 4 சுக்‌ 
157 எம்‌. தர்மதுரை 13.01.89 05.30 தர்மபுரி 1 சுக்‌ 
158 எம்‌. வெங்கடாசலம்‌ 01.02.47 05.00 தெக்காலூர்‌ 1 சுக்‌ 
159 முருகேஷ்‌ 31.01.74 04.15 தர்மபுரி 10 சுக்‌ 
160 பி. ஜெயகுமார்‌ 12.12.80 08.36 ஈரோடு 10 சுக்‌ 
161 பி. மணி 27.03.63 02.00 கரூர்‌ 10 கே 























167 
















































































162 டி. சாமுவேல்‌ 02.09.75 15.00 நெல்லை 10 சந்‌ 
163 சீனிவாசன்‌ 21.10.72 10.45 திருப்பூர்‌ 4 சந்‌ 
164 விஸ்வநாதன்‌ 24.10.55 11.23 திருப்பூர்‌ 10 சந்‌ 
165 சரஸ்வதி 21.03.61 02.05 திருப்பூர்‌ 10 கே 
166 ஏ. இளங்கோ 05.01.63 08.00 ஈரோடு 1 Ca 
167 ஏ. இராமஸ்வாமி 06.07.72 19.30 பல்லடம்‌ 4 சுக்‌ 
168 துரைஸ்வாமி 04.09.59 15.50 கோவை 10 சந்‌ 
169 கே. ரெங்கஸ்வாமி 25.02.48 05.00 போதராம்பாளையம்‌ 10 கே 
170 எம்‌. அருள்‌ஆனந்த்‌ 18.11.89 11.00 காரைக்குடி 10 சுக்‌ 
171 எம்‌. சித்ரா பாண்டியன்‌ 23.10.83 13.05 திருப்பூர்‌ 4 சந்‌ 
172 எம்‌. சுப்பிரமணியன்‌ 10.02.49 05.25 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
173 என்‌. சங்கர்‌ 06.05.77 23.30 தஞ்சாவூர்‌ 10 கே 
174 பி. ஜெயபிரகாஷ்‌ 01.01.79 08.00 குன்னத்தூர்‌ 1 சந்‌ 
175 ஆர்‌. சுந்தரராஜன்‌ 06.02.86 05.30 பொள்ளாச்சி 1 சுக்‌ 
176 எஸ்‌. வினிதா 03.03.79 04.30 கோவை 1 சுக்‌ 
177 டி.ஜே. ஜெகதீஷ்‌ 14.09.77 15.20 தேனி 10 சந்‌ 
178 கோபாலகிருஷ்ணன்‌ 26.05.60 22.03 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
179 நடேசன்‌ 09.02.72 06.15 திருப்பூர்‌ 10 கே 
180 இரவிக்குமார்‌ 05.12.64 11.12 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
181 நேசமணி 01.09.84 16.48 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
182 அக்பர்‌ அகமத்கான்‌ 05.09.81 18.15 கோவை 10 சந்‌ 
183 எம்‌. தியாகராஜன்‌ 14.03.62 05.10 திருப்பூர்‌ 10 சந்‌ 
184 என்‌.கே. கார்த்திகேயன்‌ 04.11.74 14,10 தாராபுரம்‌ 4கே 
185 பி.ஆர்‌. சுகுமாரன்‌ 22.01.52 09.00 எர்ணாகுளம்‌ 10 சந்‌ 























168 





















































186 சிவக்குமார்‌ 17.12.72 10.43 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
187 எம்‌. மகேஸ்வரன்‌ 14.04.71 04.12 கோவை 1 சுக்‌ 
188 வி. சரவணகுமார்‌ 19.08.87 18.30 கோபி 10 கே 
189 சாமிநாதன்‌ 21.01.79 09.20 திருப்பூர்‌ 1கே 
190 எம்‌. இராமசாமி 06.04.67 05.04 திருப்பூர்‌ 1 சந்‌ 
191 பி. தியாகராஜன்‌ 08.11.80 15.10 திருப்பூர்‌ 10 சுக்‌ 
192 எம்‌. இரவி 24.11.74 15.00 ராமநாதபுரம்‌ 1 சந்‌ 
193 எஸ்‌. லஷ்மணன்‌ 07.03.36 07.30 பருவாய்‌ 4கே 
194 | அக்ஷர்‌ 26.02.64 08.00 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
195 மணி 15.03.62 08.10 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
196 முருகேசன்‌ 29.01.53 10.23 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
197 இராமசுப்பிரமணியன்‌ 17.01.59 10.40 திருப்பூர்‌ 1கே 
198 பரமசிவன்‌ 21.04.79 04.50 திருப்பூர்‌ 1 சுக்‌ 
199 மோகன்குமார்‌ 03.11.72 16.30 திருப்பூர்‌ 4கே 
200 நித்தியானந்தகுமார்‌ 28.07.72 22.05 திருப்பூர்‌ 4 சுக்‌ 























169 





4.3. பன்னிரு இலக்கினங்களில்‌ ஆய்வு விதிகள்‌ ஐந்திலும்‌ 


அமைந்த சாதகங்கள்‌ எண்ணிக்கை விவரம்‌ 





























ல விதி எண்கள்‌ 
விதி மே ரி மி | கட சி கன்‌ து வி த மக கும்‌ மீ (மெ 
ன TH 
1 08 11 08 09 05 04 07 04 04 05 03 06 74 
2 05 02 04 03 - 04 02 01 03 02 01 03 30 
3 01 01 04 05 01 03 04 05 - 02 03 - 29 
4 03 09 03 02 01 03 04 03 04 05 - - 37 
5 04 02 02 02 06 01 -- 04 04 02 02 01 30 
மொ 21 25 21 21 13 15 17 17 15 16 09 10 2 
0 












































170 





44. 













































































ஐந்து விதிகளிலும்‌ அமைந்த சாதகங்களின்‌ எண்கள்‌ 
சாதக 
எண்‌ விதி எண்கள்‌ 
3 4 
1 
2 
3 vV V 
4 
5 vV 
6 
7 
8 vV 
9 
10 
11 4 
12 
13 
14 
15 
16 
17 
18 
19 vV 
20 
21 
22 

















171 





























23 





24 


25 








26 


27 








28 


29 








30 


31 





32 








33 





34 


35 








36 


37 








38 


39 








40 


41 





42 








43 


44 








45 


46 





47 








48 








172 























49 





50 





51 





52 





53 





54 





55 





56 


57 





58 








59 





60 


61 





62 








63 





64 





65 


66 








67 





68 


69 





70 





71 








72 


73 








74 








173 























75 





76 


77 








78 


79 





80 








61 


82 








83 


84 








85 





86 


87 








88 


89 








90 


91 





92 





93 





94 





95 








96 





97 


98 





99 





100 











174 























101 





102 


103 





104 








105 


106 





107 





108 





109 








110 





111 





112 





113 


114 





115 








116 


117 





118 





119 








120 


121 





122 





123 





124 








125 


126 











175 























127 





128 


129 





130 





131 





132 





133 








134 





135 





136 





137 





138 





139 





140 





141 


142 








143 


144 





145 








146 


147 





148 








149 





150 


151 








152 








176 




















153 





154 








155 


156 





157 





158 








159 


160 





161 








162 





163 





164 





165 


166 





167 








168 





169 





170 


171 





172 





173 





174 





175 





176 





177 





178 











177 








13 





54 





28 





31 





74 





179 





180 


181 








182 





183 





184 





185 





186 





187 





188 





189 





190 


191 





192 








193 





194 


195 





196 








197 





198 





199 





200 


மொத்‌ 





தம்‌ 








178 


4.5. பன்னிரு இராசிகளில்‌ 9 கோள்கள்‌ உள்ள நிலை 






































6 (இ[மி க  சி।௧க]து வி।த।ம;கு மீ மெ 
ம(ட ட ன்‌ T 
சூ 28 | 26 | 14 | 21 | 23 10 13 | 15 | 07 | 14 | 12 | 17 | 200 
சந்‌ 19 | 19 | 26 | 13 | 23 | 20 | 14 | 11 | 10 | 13 | 11 | 21 | 200 
செ 16 | 17 | 25 | 14 | 20 | 18 16 | 14 | 14 | 20 | 14 | 12 | 200 
24 | 17 | 13 | 22 | 22 | 13 | 20 | 14 | 12 | 11 | 17 | 15 | 200 
கு 12 | 12 | 12 | 22 | 16 | 15 | 16 | 25 | 24 | 14 | 21 | 11 | 200 
சு 31 | 17 | 18 | 20 | 14 | 17 | 08 | 19 | 15 | 17 | 13 | 11 | 200 
சனி | 13 | 25 | 13 | 15 | 23 | 14 | 23 | 20 | 15 | 12 | 10 | 17 | 200 
ரா 20 | 15 | 12 | 15 | 17 | 18 | 13 | 18 | 16 | 30 | 09 | 17 | 200 
கே 13 | 19 | 15 | 30 | 09 | 17 | 20 | 14 | 13 | 15 | 17 | 18 | 200 
மொ | 17 1181121118 | 150 1 | 126 | 135 












































179 





4.6. வரைபடங்கள்‌ 


சுக்கிரன்‌ 1 - 4 - 10ஆம்‌ பாவகத்‌ தொடர்பு 


சுக்கிரன்‌ 1 - 4 - 10ஆம்‌ பாவக தொடர்பு 





சுக்கிரன்‌ சுக்கிரன்‌ சுக்கிரன்‌ சுக்கிரன்‌ 1 -4- 
பத்தாம்‌ பாவக நான்காம்‌ பாவக இலக்கின்‌ 10ஆம்‌ பாவக 
தொடர்பு 25.5 தொடர்பு 3.5 பாவக தொடர்பு தொடர்பின்மை 

சதவீதம்‌ சதவீதம்‌ 22.0 சதவீதம்‌ 0.0 சதவீதம்‌ 


சந்திரன்‌ 1 - 4 - 10ஆம்‌ பாவகத்‌ தொடர்பு 


சந்திரன்‌ 1 - 4- 10ஆம்‌ பாவக தொடர்பு 





- இரு ரு 




















சந்திரன்‌ சந்திரன்‌ சந்திரன்‌ சந்திரன்‌ 1-4- 

பத்தாம்‌ பாவக நான்காம்‌ இலக்கின 10ஆம்‌ பாவக 

தொடர்பு 11.5 பாவக பாவக தொடர்பின்மை 

சதவீதம்‌ தொடர்பு 5.5 தொடர்பு 9.0 00.00 சதவீதம்‌ 
சதவீதம்‌ சதவீதம்‌ 








180 


கேது 1 - 4 - 10ஆம்‌ பாவகத்‌ தொடர்பு 


கேது 1 - 4 - 10ஆம்‌ பாவகத்‌ தொடர்பு 


கேது பத்தாம்‌ ர ரு 
பாவகத்‌ கேது நான்காம்‌ . 
தொடர்பு 11.5 பாவகத்‌ கேது இலக்கின 
சதவீதம்‌ தொடர்பு 6.0 பாவகத்‌ Baa 1-4-10ஆம்‌ 
சதவீதம்‌ தொடர்பு 6.5 பாவகத்‌ 
சதவீதம்‌ தொடர்பின்மை 
0.0 சதவீதம்‌ 











இலக்கின வாரியான சாதகங்கள்‌ 


Swap - 21 கடகம்‌ - 21 துலாம்‌ - 17 மகரம்‌ - 16 
ரிசபம்‌ - 25 சிம்மம்‌- 13 விருச்சிகம்‌- 17 கும்பம்‌ - 09 
மிதுனம்‌ - 21 கன்னி - 15 தனுசு - 15 மீனம்‌ - 10 











181 


தொழில்‌ விதிப்படியான சாதகங்கள்‌ 


டட 


றி 


சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேதுவுக்கும்‌ உள்ள தொடர்பு 





























182 


சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது சம்பந்தப்பட்ட பின்னலாடை 
முதலாளிகள்‌ 


சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது சம்பந்தப்பட்ட பின்னலாடை 























B= 
ச ச்‌ 


e S 
S p 
டீ 








இலக்கின வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


மகரம்‌-16, கும்பம்‌-00, மீனம்‌-10 
துலாம்‌-17, விருச்சி-17, தனுசு-15 


கடகம்‌-21, சிம்மம்‌-13, கன்னி-15 


மேசம்‌-21, ரிசபம்‌-25, மிதுனம்‌-21 








183 


சூரியன்‌ வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


மகரம்‌-14, கும்பம்‌-12, 
மீனம்‌-17 


துலாம்‌-13, விருச்சி-15, 
தனுசு-07 


கடகம்‌-21, சிம்மம்‌-23, 
கன்னி-10 


மேசம்‌-28, ரிசபம்‌-26, 
மிதுனம்‌-14 








சந்திரன்‌ வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


மகரம்‌-13, கும்பம்‌-11, மீனம்‌-21 
துலாம்‌-14, விருச்சி-11, தனுசு-10 


கடகம்‌-13, சிம்மம்‌-23, கன்னி-20 


மேசம்‌-10, ரிசபம்‌-19, மிதுனம்‌-26 


0 5 10 15 20 25 30 








184 


செவ்வாய்‌ வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 





ஈமேசம்‌ 16 


ஈரிசபம்‌ 17 


= மிதுனம்‌ 25 


ஈகடகம்‌ 14 
ஈசிம்மம்‌ 20 
ஈகன்னி 18 
ஈதுலாம்‌ 16 
ஈவிருச்சி 14 





புதன்‌ வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 





ஈமேசம்‌ 24 
ஈரிசபம்‌ 17 
ஈமிதுனம்‌ 13 
ஈகடகம்‌ 22 
ஈசிம்மம்‌ 22 


ஈகன்னி 13 


ஈதுலாம்‌ 20 
ஈவிருச்சி 14 
ஈதனுசு 12 





185 


குரு வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 





மேசம்‌ 12 


ஈரிசபம்‌ 12 


ஈமிதுனம்‌ 12 


ஈகடகம்‌ 22 
ஈசிம்மம்‌ 16 
ஈகன்னி 15 
ஈதுலாம்‌ 16 
ஈவிருச்சி 25 
ஈதனுசு 24 





சுக்கிரன்‌ வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 





மேசம்‌ 31 
ஈரிசபம்‌ 17 
மிதுனம்‌ 18 
ஈகடகம்‌ 20 
ஈசிம்மம்‌ 14 
ஈகன்னி 17 


ஈதுலாம்‌ 8 
ஈவிருச்சி 19 
ஈதனுசு 15 





186 


சனி வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


சனி 


ஈமசம்‌ 13 


ஈரிசபம்‌ 25 


மிதுனம்‌ 13 


ஈகடகம்‌ 15 
ஈசிம்மம்‌ 23 
ஈகனனி 14 
ஈதுலாம்‌ 23 
ஈனிருச்சி 20 
ஈதனுக 15 
ஈமகரம்‌ 22 
கும்பம்‌ 10 


ஈமினம்‌ 17 








இராகு வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


swab 20 
ஈரிசபம்‌ 15 
மிதுனம்‌ 12 
ஈகடகம்‌ 15 
ஈசிம்மம்‌ 17 


ஈகன்னி 18 


துலாம்‌ 13 
ஈவிருச்சி 18 
“pane 16 


ஈமகரம்‌ 30 
ஈகும்பம்‌ 9 


ஈமினம்‌ 17 








187 


கேது வாரியாக சாதகங்களின்‌ எண்ணிக்கை 


swab 13 


ஈரிசபம்‌ 19 


மிதுனம்‌ 15 


ஈகடகம்‌ 30 
ஈசிம்மம்‌ 9 
ஈகன்னி 17 
ஈதுலாம்‌ 20 
ஈனிருச்சி 14 
"pane 13 
ஈமகரம்‌ 15 
ஈகும்பம்‌ 17 


ஈமினம்‌ 18 








சென்ம சாதகத்தில்‌ சந்திரனின்‌ நிலை நட்சத்திரங்கள்‌ மற்றும்‌ 
கோள்கள்‌ வாரியாக - கேது 


E மொத்தம்‌-20 


ஈமூலம்‌08 


= மகம்‌-05 
E அஸ்விவி-07 








188 


ஈ மொத்தம்‌-16 


ஈ பூராடம்‌-0£ 
= பூரம்‌-03 
E பரணி-05 








சூரியன்‌ 


ஈ மொத்தம்‌-32 


ஈ உடெத்ராடம்‌-16 
ஈஉத்திரம்‌-05 


ஈகார்த்திகை-11 








189 


சந்திரன்‌ 


ஈமொத்தம்‌-31 


ஈதிருஓணம்‌-07 
E அஸ்தம்‌-14 
ஈூராகிணி-॥0 








செவ்வாய்‌ 


மிருகசீரிசம்‌-10 


சித்திரை-04 





அவிட்டம்‌-07 


மொத்தம்‌-21 








190 


திருவாதி-08 
சுவாதி-01 
சதயம்‌-09 


மொத்தம்‌-18 


புனர்பூச-06 


விசாகம்‌-03 


பூரட்டாதி-04 


மொத்தம்‌-13 


இராகு 





191 


பூசம்‌-12 


அனுசம்‌-10 
உத்ரட்டாதி-05 


மொத்தம்‌-27 





புதன்‌ 


ஆயில்யம்‌-10 


கேட்டை-00 


ரேவதி-03 


மொத்தம்‌-22 








சர, ஸ்திர, உபய இராசிகள்‌ 


192 


சர, ஸ்திர, உபய இராசிகள்‌ 


ஈசரம்‌-75 
E ஸ்திரம்‌-64 
ஈ உ பயம்‌-61 








சூரியன்‌ பனிரெண்டு இராசிகளில்‌ 


கூரியன்‌ 12 இராசிகளில்‌ 


=B8wa 28 
ஈரிசபம்‌ 26 
ஈ மிதுனம்‌ 14 
ஈகடகம்‌ 21 
ஈசிம்மம்‌ 23 


ஈகன்னி 10 


துலாம்‌ 13 


ஈவிருச்சி 15 


தனுசு 07 
ஈ மகரம்‌ 14 
ஈகும்பம்‌ 12 


ஈமீனம்‌ 17 








முடிவுரை 
193 


“பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ கோள்களின்‌ 
தொடர்புகள்‌? என்ற தலைப்பில்‌ செய்யப்பட்ட இந்த ஆய்வில்‌ 
இயல்கள்‌ தோறும்‌ பெறப்பட்ட முடிவுகள்‌ இங்குத்‌ தொகுத்துத்‌ 
தரப்படுகின்றன. பின்னலாடை பணிக்கான காரகக்‌ கோள்களாகக்‌ 
கூறப்படும்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேது ஆகியவற்றின்‌ தாக்கம்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ புரிபவர்களின்‌ சாதகங்களில்‌ ஆய்வு 
செய்யப்பட்டது. இது தொழில்‌ சார்ந்த சாதகப்‌ பகுப்பாய்வு என்னும்‌ 
நூலில்‌ கூறப்பட்ட விதிகளின்‌ அடிப்படையில்‌ உருவாக்கப்பட்ட 05 
விதிகளின்படி பின்னலாடைத்‌ தொழில்‌ புரிபவர்களின்‌ சாதகங்கள்‌ 
உள்ளனவா என்று ஆராயப்பட்டது. 

அதன்‌ முடிவில்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ புரிபவர்களின்‌ 
சாதகங்களில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ கேதுவின்‌ தாக்கங்கள்‌ 
உள்ளது என நான்‌ ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 200 
சாதகங்களிலிருந்தும்‌ புலப்படுகின்றன. 

அவற்றில்‌ சந்திரன்‌, கேதுவைவிடச்‌ சுக்கிரனின்‌ தாக்கம்‌ 
அதிகமாக இருப்பது தெரியவருகிறது. சுக்கிரனின்‌ தொடர்பு பத்தாம்‌ 











பாவகத்தில்‌ 25.5 விழுக்காடாகவும்‌, சுக்கிரனின்‌ தொடர்பு நான்காம்‌ 
பாவத்தில்‌ 3.5 விழுக்காடாகவும்‌, சுக்கிரனின்‌ தொடர்பு இலக்கின 
பாவத்தில்‌ 22.5 விழுக்காடாகவும்‌, சந்திரனின்‌ தொடர்பு பத்தாம்‌ 
பாவகத்தில்‌ 10.5 விழுக்காடாகவும்‌, சந்திரனின்‌ தொடர்பு நான்காம்‌ 
பாவத்தில்‌ 5.5 விழுக்காடாகவும்‌, சந்திரனின்‌ தொடர்பு இலக்கின 
பாவத்தில்‌ 9.5 விழுக்காடாகவும்‌, கேதுவின்‌ தொடர்பு பத்தாம்‌ 
பாவகத்தில்‌ 11.5 விழுக்காடாகவும்‌, கேதுவின்‌ தொடர்பு நான்காம்‌ 
பாவத்தில்‌ 6.0 விழுக்காடாகவும்‌, கேதுவின்‌ தொடர்பு இலக்கின 
பாவத்தில்‌ 6.5 விழுக்காடாகவும்‌ இருப்பது இணைப்பில்‌ காணப்படும்‌ 
வரைபடம்‌ 1 2, மற்றும்‌ 3 மூலம்‌ புக்‌.180 & 181) 
புலப்படுகின்றன. 


சுக்கிரன்‌ தொடர்புபட்ட பின்னலாடை முதலாளிகளின்‌ 
சாதகங்கள்‌ இடபஇராசியில்‌ 25ம்‌, துலாஇராசியில்‌ 17ம்‌ ஆக 
194 


மொத்தம்‌ 42 சாதகங்கள்‌ (21.0 விழுக்காடு) இருப்பது இணைப்பில்‌ 
காணப்படும்‌ வரைபடம்‌ 4 மூலம்‌ (ப. 181) புலப்படுகிறது. 

சந்திரன்‌ தொடர்புபட்ட பின்னலாடை முதலாளிகளின்‌ 
சாதகங்கள்‌ கடகஇராசியில்‌ 21 சாதகங்கள்‌ (10.5 விழுக்காடு) 
இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 4 மூலம்‌ (ப. 181) 
புலப்படுகிறது. 

கேது தொடர்புபட்ட பின்னலாடை முதலாளிகளின்‌ 
சாதகங்கள்‌ விருச்சிகஇராசியில்‌ 17 சாதகங்கள்‌ (8.5 விழுக்காடு) 
இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 4 மூலம்‌ ப. 181) 
புலப்படுகிறது. 

விதி எண்‌. 1.இன்படி இலக்கினத்தில்‌ இருக்கும்‌ 
காரகாதிபதியின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌, ஆன்மரீதியாக 
உந்தப்பட்டு மனநிறைவுடன்‌ செய்யும்‌ பின்னலாடை முதலாளிகளின்‌ 
தொழில்‌ மிகவும்‌ சிறப்பானதாகும்‌. இதுவே இலக்கினங்களில்‌ 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது அமைந்தவர்களின்‌ தன்மை ஆகும்‌. ' 

இலக்கினங்களில்‌ சுக்கிரனோ, சந்திரனோ, கேதுவோ 
இருக்கப்‌ பிறந்தவர்கள்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு ஏற்றவர்கள்‌. 

விதி எண்‌.1இன்படி இலக்கினத்தில்‌ சுக்கிரனோ, சந்திரனோ, 
கேதுவோ அமையப்‌ பெற்றவர்கள்‌ 10086 37.0 விழுக்காடு 
இருப்பதால்‌ இவர்கள்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு முழுவதும்‌ 
ஏற்புடையவர்கள்‌ என்று இதன்‌ மூலம்‌ நிரூபணம்‌ ஆகியுள்ளது. இந்த 
இலக்கினக்காரர்கள்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு எளிதாகச்‌ செல்ல 
முடியும்‌ என்னும்‌ முடிவுக்கு வர முடிகிறது. 
இலக்கினாதிபதியின்‌ தொழிலைச்‌ செய்பவர்கள்‌ இலக்கினம்‌ என்ற 
ஆன்மரீதியாக உந்தப்பட்டு பின்னலாடைத்‌ தொழிலைச்‌ செய்வதால்‌ 


இவர்கள்‌ தான்செய்யும்‌ பணியின்‌ அடிப்படையில்‌ பெயர்‌ மட்டும்‌ 


* தி. விமலன்‌ - தொழில்‌ சரார்ந்த சாதகப்‌ பகுப்பாய்வு - ப. 1 
$ மேலது. 


195 


விளங்கும்‌. இவ்விதியின்‌ அடிப்படையில்‌ பணி செய்யப்படும்போது 
அசுபக்‌ கோள்களின்‌ தசா, புத்திக்‌ காலங்களில்‌ இலாபம்‌ ஏற்பட 
வாய்ப்புக்‌ குறைவு. இவ்வகை பிரிவினரின்‌ 100க்கு 5 - விழுக்காடு 
சாதகர்கள்‌ பொருளாதாரத்தில்‌ மத்திம நிலைக்கும்‌ கீழேயே 
இருப்பார்கள்‌. * 

இந்த விதிப்படி இலக்கினாதிபதி யாராக இருந்தாலும்‌ 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது ஆகியவற்றின்‌ இடத்தில்‌ இருக்கப்‌ 
பெறுவதால்‌ கோள்களின்‌ குணத்தைப்‌ பெற்று பின்னலாடை 





முதலாளிகளாகவே மாறி விடுகிறார்கள்‌. ஆகவே இவர்களும்‌ 
பின்னலாடைத்‌ தொழிலுக்கு தகுதியானவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வரமுடிகிறது. 

விதி எண்‌.2.இன்படி நான்காம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 
கேது அமையப்‌ பெற்றவர்கள்‌ 100க்கு 15.5 விழுக்காடு இருப்பதால்‌ 
இவர்கள்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு முழுவதும்‌ ஏற்புடையவர்கள்‌ 
என்று இதன்‌ மூலம்‌ நிரூபணம்‌ ஆகியுள்ளது. இதுவே நான்காம்‌ 
பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது அமையப்‌ பெற்றவர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழிலுக்கு எளிதாக செல்ல முடியும்‌ என்னும்‌ 
முடிவுக்கு வர முடிகிறது. 

இவ்விதியின்‌ அடிப்படையில்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ 
செய்பவர்கள்‌ கடமையைச்‌ செய்‌. பலனை எதிர்பாராதே என்ற 
தத்துவத்திற்குரிய தன்மையை உடையவர்கள்‌. பல்வேறு சாதகர்கள்‌ 
இவ்விதியின்‌ அடிப்படையில்‌ பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்து 
வருகின்றனர்‌. உண்மையில்‌ தங்களது ஆன்மாவினால்‌ விருப்பப்பட்டு 
முழுமனத்துடன்‌ செயல்படும்‌ முதலாளிகளாக இருப்பதில்லை. 
இப்பணியைச்‌ செய்வது கடமையாகும்‌ என்ற எண்ணத்தில்‌ 
செயல்பட்டு வருகின்றனர்‌. இலாப, நஷ்டங்களைப்‌ பொறுத்தவரை 


தசா, புத்தியின்‌ அடிப்படையில்‌ அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள்‌. 


3 மேலது. - ப. 2 


196 


இலாப, நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு தமக்கு விருப்பமோ, 
இல்லையோ தங்களது பணியில்‌ முழு கவனத்துடன்‌ செயல்படுவர்‌. 
நல்லதொரு நிலையை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கம்‌ 
இவர்கள்‌ மனத்தில்‌ இருந்து கொண்டே இருக்கும்‌. 

விதி எண்‌.3.இன்படி பத்தாம்‌ பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, 


4 


கேது அமையப்‌ பெற்றவர்கள்‌ 10056 14.0 விழுக்காடு இருப்பதால்‌ 
இவர்கள்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்கு முழுவதும்‌ ஏற்புடையவர்கள்‌ 
என்று இதன்‌ மூலம்‌ நிரூபணம்‌ ஆகியுள்ளது. இதுவே பத்தாம்‌ 
பாவத்தில்‌ சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது அமையப்‌ பெற்றவர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழிலுக்கு எளிதாக செல்ல முடியும்‌ என்னும்‌ 
முடிவுக்கு வரமுடிகிறது. 

சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது பத்தாம்‌ பாவத்தில்‌ இருப்பவர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழிலில்‌ நேர்மையாகவும்‌, திறமையாகவும்‌, 
நுணுக்கமாகவும்‌, அறிவுடனும்‌ செயல்படுவார்கள்‌. ° 

இந்த விதிப்படி 100க்கு 14.0 விழுக்காடு சாதகர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்வதால்‌ இவர்களும்‌ பின்னலாடைத்‌ 
தொழிலுக்குத்‌ தகுதியானவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வரமுடிகிறது. 

விதி எண்‌.4.இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி இராசியில்‌ நின்ற 
இராசியதிபதி மற்றும்‌ சேர்க்கை பெற்ற கோளின்‌ ஆதிக்கத்தால்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்வதால்‌ வெளிமக்களின்‌ பார்வைக்கு 
நன்கு தெரிந்தவர்களாவர்‌. நீண்ட காலம்‌ இத்‌ தொழிலைச்‌ செய்ய 


6 


முடியும்‌ நிலையில்‌ இருப்பவர்கள்‌. 


“தி. விமலன்‌ - தொழில்‌ சரார்ந்த சாதகப்‌ பகுப்பாய்வு - ப. 2 
£ மேலது. 
£ தி. விமலன்‌ - தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்‌ பகுப்பாய்வு - ப. 9 


197 


இந்த விதிப்படி 100க்கு 27.0 விழுக்காடு சாதகர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்வதால்‌ இவர்களும்‌ பின்னலாடைத்‌ 
தொழிலுக்குத்‌ தகுதியானவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வர முடிகிறது. 

விதி எண்‌.5.இன்படி பத்தாம்‌ பாவாதிபதி நவாம்சத்தில்‌ நின்ற 
இராசியதிபதி மற்றும்‌ சேர்க்கை பெற்ற கோளின்‌ ஆதிக்கத்தால்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்வதால்‌ வெளிமக்களின்‌ பார்வைக்கு 
நன்கு தெரிந்தவர்களாவர்‌. நீண்டகாலம்‌ இத்‌ தொழிலைச்‌ செய்ய 
முடியும்‌ நிலையில்‌ இருப்பவர்கள்‌. ” 

இந்த விதிப்படி 100க்கு 6.50 விழுக்காடு சாதகர்கள்‌ 
பின்னலாடைத்‌ தொழில்‌ செய்வதால்‌ இவர்களும்‌ பின்னலாடைத்‌ 


தொழிலுக்குத்‌ தகுதியானவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வரமுடிகிறது. 


தொழிலுக்கான விதிகளின்படி தொழில்‌ புரியும்‌ பின்னலாடை 
முதலாளிகள்‌ சாதகங்கள்‌ விதி 01இல்‌ 74ம்‌ (37.0%) விதி எண்‌. 
02இல்‌ 31ம்‌ (15.5%), விதி 3இல்‌ 28ம்‌ (14.0%), விதி எண்‌. 04இல்‌ 
54ம்‌ (27.0%), விதி 05இல்‌ 13ம்‌ (65%) ஆகமொத்தம்‌ 200 
சாதகங்களில்‌ (100 விழுக்காடு இருப்பது பின்னிணைப்பில்‌ 
காணப்படும்‌ வரைபடம்‌ 5 மூலம்‌ (ப. 182) புலப்படுகிறது. * 

200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ 
சுக்கிரனுக்கும்‌, சந்திரனுக்கும்‌, கேதுவுக்கும்‌ இடையே உள்ள 
தொடர்பு 100 விழுக்காடு (சுக்கிரன்‌ இலக்கின பாவகத்‌ தொடர்பு 





220% + சுக்கிரன்‌ பத்தாம்‌ பாவக தொடர்பு 25.5% + சுக்கிரனின்‌ 
ான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 3.5% + சந்திரனின்‌ இலக்கின பாவகத்‌ 


ந்‌ 
தொடர்பு 9.0% + சந்திரனின்‌ பத்தாம்‌ பாவகத்‌ தொடர்பு 10.5% + 





சந்திரன்‌ நான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 5.5% + கேதுவின்‌ இலக்கின 


7 மேலது. 
s தி. விமலன்‌ - தொழில்‌ முனைவோர்‌ சாதகப்‌ பகுப்பாய்வு - ப. 9 


198 


பாவகத்‌ தொடர்பு 65% + கேதுவின்‌ பத்தாம்‌ பாவகத்‌ தொடர்பு 
115% + கேதுவின்‌ நான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 6.0% = 100%) 
இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 6 மூலம்‌ (ப. 
182) புலப்படுகிறது. 

200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ சுக்கிரன்‌ 
தொடர்பான பின்னலாடை முதலாளிகள்‌ 51.0 விழுக்காடு (சுக்கிரன்‌ 
இலக்கின பாவகத்‌ தொடர்பு 22.0% + சுக்கிரன்‌ பத்தாம்‌ பாவகத்‌ 
தொடர்பு 25.5% + சுக்கிரன்‌ நான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 3.5% = 
51.0%) இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 7 மூலம்‌ 
(ப. 183) புலப்படுகிறது. 

200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ சந்திரன்‌ 
சம்பந்தப்பட்ட பின்னலாடை முதலாளிகள்‌ 25.0 விழுக்காடூ 
(சந்திரன்‌ இலக்கின பாவகத்‌ தொடர்பு 9.0% + சந்திரன்‌ பத்தாம்‌ 
பாவகத்‌ தொடர்பு 10.5% + சந்திரன்‌ நான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 
5.5% = 25.0%) இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 
7 மூலம்‌ (ப. 183) புலப்படூகிறது. 

200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ கேது 
தொடர்புடைய பின்னலாடை முதலாளிகள்‌ 24.0 விழுக்காடு (கேது 
இலக்கின பாவகத்‌ தொடர்பு 65% + கேது பத்தாம்‌ பாவகத்‌ 
தொடர்பு 11.5% + கேது நான்காம்‌ பாவகத்‌ தொடர்பு 6.0% = 
24.0%) இருப்பது பின்னிணைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌ 7 மூலம்‌ 
(ப. 183) புலப்படுகிறது. 

200 பின்னலாடை முதலாளிகளின்‌ சாதகங்களை ஆய்வுக்கு 
உட்படுத்தியதில்‌ கண்டறிந்தவை : 

1. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது பத்தாம்‌ பாவகத்துடன்‌ தொடர்பு பெற்ற 
பின்னலாடை முதலாளிகள்‌ 95 சாதகங்களில்‌ இருக்கிறது. 


199 


2. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இலக்கின பாவகத்துடன்‌ தொடர்பு 
பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 75 சாதகங்களில்‌ இருக்கிறது. 
3. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது நான்காம்‌ பாவகத்துடன்‌ தொடர்பு 


பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 30 சாதகங்களில்‌ இருக்கிறது. 


ஆய்வுப்‌ பயன்‌ 

பயன்‌ 1 : ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 200 பின்னலாடை 
முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ 3 விதிகளிலும்‌ 100க்கு 66.5 
விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்குச்‌ சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது சென்ம இலக்கினக்காரர்களும்‌, பத்தாம்‌ பாவாதிபதி 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ அமையப்‌ பெற்றவர்களும்‌, 
நான்காம்‌ பாவாதிபதி சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ 
அமையப்‌ பெற்றவர்களும்‌ மிகவும்‌ ஏற்றவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வரலாம்‌. 
பயன்‌ 2 : துணைமை விதிகளான 4, 5 ஆகியவற்றில்‌ 100க்கு 
33.5 விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ கால, தேச, வர்த்தமானத்தின்படி பின்னலாடை 
தொழில்‌ செய்பவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வரமுடிகிறது. சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது இலக்கினம்‌, பத்தாம்‌ பாவகம்‌, நான்காம்‌ பாவக 
தொடர்பு 200 சாதகங்களில்‌ (100%) இருப்பதை அறியமுடிகிறது. 
இது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பை உறுதி செய்கிறது. 

மேற்கண்ட ஆய்வு முடிவுகள்‌ ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 
200 பின்னலாடை முதலாளிகளிகளின்‌ சாதகங்களிலிருந்தும்‌ 
பெறப்பட்டது ஆகும்‌. இதுவே ஒரு தீர்மானமான முடிவல்ல. இந்த 
ஆய்வு முடிவுகளை மேலும்‌ பலர்‌ ஆய்வு செய்து இதனை 
உறுதிப்படுத்தவும்‌, சிறிய அளவிலான மாற்றங்களைக்‌ கொணரவும்‌ 
இந்த ஆய்வு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக்‌ கொடுக்கிறது. 


200 


2. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இலக்கின பாவகத்துடன்‌ தொடர்பு 
பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 75 சாதகங்களில்‌ இருக்கிறது. 
3. சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது நான்காம்‌ பாவகத்துடன்‌ தொடர்பு 


பெற்ற பின்னலாடை முதலாளிகள்‌ 30 சாதகங்களில்‌ இருக்கிறது. 


ஆய்வுப்‌ பயன்‌ 

பயன்‌ 1 : ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 200 பின்னலாடை 
முதலாளிகளின்‌ சாதகங்களில்‌ 3 விதிகளிலும்‌ 100க்கு 66.5 
விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ பின்னலாடைத்‌ தொழிலுக்குச்‌ சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது சென்ம இலக்கினக்காரர்களும்‌, பத்தாம்‌ பாவாதிபதி 
சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ அமையப்‌ பெற்றவர்களும்‌, 
நான்காம்‌ பாவாதிபதி சுக்கிரன்‌, சந்திரன்‌, கேது இராசிகளில்‌ 
அமையப்‌ பெற்றவர்களும்‌ மிகவும்‌ ஏற்றவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வரலாம்‌. 
பயன்‌ 2 : துணைமை விதிகளான 4, 5 ஆகியவற்றில்‌ 100க்கு 
33.5 விழுக்காடு சாதகர்கள்‌ பின்னலாடை முதலாளிகளிகளாகத்‌ 
தொழில்‌ செய்வதால்‌ கால, தேச, வர்த்தமானத்தின்படி பின்னலாடை 
தொழில்‌ செய்பவர்கள்‌ என்னும்‌ முடிவுக்கு வரமுடிகிறது. சுக்கிரன்‌, 
சந்திரன்‌, கேது இலக்கினம்‌, பத்தாம்‌ பாவகம்‌, நான்காம்‌ பாவக 
தொடர்பு 200 சாதகங்களில்‌ (100%) இருப்பதை அறியமுடிகிறது. 
இது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பை உறுதி செய்கிறது. 

மேற்கண்ட ஆய்வு முடிவுகள்‌ ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 
200 பின்னலாடை முதலாளிகளிகளின்‌ சாதகங்களிலிருந்தும்‌ 
பெறப்பட்டது ஆகும்‌. இதுவே ஒரு தீர்மானமான முடிவல்ல. இந்த 
ஆய்வு முடிவுகளை மேலும்‌ பலர்‌ ஆய்வு செய்து இதனை 
உறுதிப்படுத்தவும்‌, சிறிய அளவிலான மாற்றங்களைக்‌ கொணரவும்‌ 
இந்த ஆய்வு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திக்‌ கொடுக்கிறது. 


200 


